தஞ்சை ஸரஸ்வதி மஹால் வெளியீடு-130 


தியாகேசர் 
குறவஞ்சி 


* 


G 


க்நேசு 


தஞ்சாவூர் மஹாராஜா 


சரபோஜியின் 


GOVE 


ஸரஸ்வதி மஹால் 


நூல் நிலையம் 


KS 


தஞ்சை ஸரஸ்வதி மஹால் வெளியீடு - 130 


தியாகேசர் குறவஞ்சி 


( ஸ்வர ஸாஹித்யத்துடன் ) 


பதிப்பாசிரியர் : 
Dr. வே . பிரேமலதா, M.A. , Ph.D. , 

இசை விரிவுரையாளர் 
ஸ்ரீ ஸத்குரு ஸங்கீத வித்யாலயம் , 


மதுரை . 


தஞ்சை ஸரஸ்வதி மஹால் நிர்வாகக் கமிட்டியினருக்காக 

கௌரவக் காரியதரிசி , 


நீ . கந்தசாமிப் பிள்ளை அவர்களால் 

வெளியிடப்பட்டது . 


[ கி . பி . 1970 ) 


* 


விலை ரூ . 12 


CONTENTS 


1. Publisher s Preface 


i 


2. Editor s Preface 


1 


3. Plates I to VI 


4. Sri Thyagesar Kuravanji - Introduction 


7 


21 


5. தியாகேசர் குறவஞ்சி - முன்னுரை 
6. ஸ்ரீ தியாகேசர் குறவஞ்சி - குறவஞ்சி நாடகம் 


1 


7. அனுபந்தம் 


162 


PUBLISHER S 


PREFACE 


Less rigid than the classical compositions, but more popular and appealing in 
aesthetic sense , the folk - songs have played and is playing an important role in the 
literary cultural and social history of Tamil Nad , Kuravanji is a type of gripping 
song, the main appeal of which consits in the fact that it combines in 
itself literature , music, dance and histrionics , at a level which can be appreciated 
and enjoyed even by common people . 


The present publication , Thyagesar Kuravanji, deals with the theme of the 
love of a lady . Rajamohini, for Lord Thyagesar, the presiding deity of Tiruvarur. 
As such it bears the suggestion of a symbolic representation of the devotee s bhakti 
for God and his ultimate realisation of union with Him . The symbolic aspect of 
Kuravanjis, centred round the deities as their hero , has been dealt with in a masterly 
way by the learned editor in her introduction , Maharaja Shahaji, who was a great 
and fervent devotee of Lord Thyagesar , is believed to be the author of this work 
and , if it is so , it is highly probable that he projected his own personality into the 
heroine of this dramatic piece and he named her as Rajamohini to suggest that tho 
Raja himself is the Mohini who is in love with Thyagesar . 


There is no clear and definite mention of King Shahaji as the author of this 
work in the manuscript , hut many of the characteristic phrases and turns of expres 
sion which make his authorship highly probable are found in the course of it . King 
Shabaji s capacity for composition in several languages other than Marathi is 
evident from his several pads as in Telugu , the Chandrasekhara Vilasa Nataka in 
Sanskrit , Visvatia Vilasa Nataka in Hindi , Kaveri Kalyana Natakam in Tamil , the 
Pancha Bhasha Vilasa , a multi - lingual dance - drama in five languages , all works 
which are acknowledged by the compositions of Shahaji, Generally , Shahaji 
introduces his name in one or more of the benedictory songs in the beginning or 
in the end or in both places. This is found to be so in the case of the 
other works of Shahaji mentioned abovo , In this work , the 

king has 
introduced his name in the words தங்கமா மகுடஞ் சூடுஞ் சகசி ராஜேந்திரன் 
போற்றும் in the third benedictory song in the beginning , இராஜ ராஜர் 
பணி யேகராஜ னுதலிய சகஜிராஜ மகிபதி in song 15 , சிலைமதவேள் 
சகஜராஜன் கினம் பணியும் வாசலிது in song 25 and so on . In a work of 
devotion to God , it is probable that Raja Shahaji perferred to introduce his namo 
as that of a devotee rather than of an author . This humble relc of the king and the 
absence of eny high sounding eulogy to the king make the authorship of the king 
himself more probable than that of a court poet , patronized by him . In the course 
of the song extolling the tutelary deities , the Kuratti invokes the Goddes enshrined 
in Kolhapur, in the lines Q & inAT 406 BLLOT S ,DE FA.MLSSTU This invocation 
Maharashtra kings tilts the index of the balance of surmise , effectlively towards the 
authorship of Shahaji. 


6 


of a 


This is the first publication which the T.M.S.S.M. Library is bringing out , 
dance - drama with musical notation and it is hoped that it will be the first of a 
series . We cannot sufficiently thank Dr. V. Premalata, M.A. , Ph.D for the 
troubles which she has taken to edit this book in such a masterly and scholarly 

She has undertaken several pilgrimages to Tiruvarur to take photographs 
of the places in the temple connected with the annual enactment of this play and 
to gather from the descendants of the hereditory performers of the play , the 
traditional tunes and other details about this Kuravanji . The elaborate introduc 
tion , the musical notation and the elucidatory notes all reveal the profound scholar 
ship and the editorial skill of Dr. Premalata . Our debt of gratitude is due to her 
for all the pains she has taken to edit this work . To her Guru , Padma Bhushana 
Dr. T. N. Ramachandran , M.A , F.A.S . , Joint Director General of Archacological 
Survey of India ( Retd .,) and now Tagore Professor of Humanities , University of 
Madras, we are equally indebted for the keen interest he has evinced in this 
publication all along and for his valuable suggestions at various stages which have 
made the edition what it is . 

Our thanks are due to Messrs Graphic Arts , Printers , Madras for having 
printed and got up this volume in an attractive manner . 

We wish to record here our gratitude to the Government of Tamil Nadu for 
their munificent publication grant , which has made such publications by the 
Library possible . 


Thanjavur 
Dated : 16-2-70 


-70 ) 


N. KANADSWAMY , 

Honorary Secretary . 


EDITOR S PREFACE 


In the days past , religion and religious worship which served as the 
environment and background to the temples of India , also prompted the growth 
of fine arts . Ancient Indians steeped in the spirit of divinity , recorded with 
permanence their spiritual and ritualistic experiences in the shape of temples 
rock - cut and structural and embedded them with the jewels of fine arts such 
as sculptures, images , painting , music and dance . In view of the vast number 
of temples found scattered all over India , especially in the South , which stand 
even to this day as stupendous records of uncomparable beauty , grand in con 
ception and magnificent in execution , we have to depend upon these unimpeach 
able records for recapturing the glory of Ancient Indian Art and Culture . A 
passage from the Vishnu Dharmottara Purāņa brings out the relationship 
between various arts and religious worship . In the process of a spiritual 
intercourse , the worshipper of God is expected to know the whole meaning of 
art, including the rudiments of music and song, the laws of rhythm of musical 
instruments and the theory of dancing ; for , without a knowledge of these arts 
it is not possible to realise their purpose as it is equally difficult to understand 
their effect on space ( desa ) and time ( kala ). It comes to mean , therefore, that 
Indian Art is a by -product of conscious search of Divinity . The various 
facets of music and dance are only pieces of psychological apparatus ( Sādhana ) 
devised by the worshipper ( sādhaka ) in his endeavour to attain Divinity 
( Să yujya ) . As a way of emphasising this religious sentiment underlined in 
Indian Art , the temples of India were converted into not merely places of 
worship but also seats of learning, havens of art and literature and places 
of entertainment . Intellectual stalwarts in different branches of learning, 
artistes including musicians , dancers, instrumentalists , artisans , painters, sculptors 
and connoisseurs of art invariably lived in and around temples , in the temple 
campus . The infant- composer Tirugnanasambandar, reiterates this point in one 
of his hymns: 

" செந்தமிழ் தெய்வ மறை நாவர் 
செழுநற்கலை தெரிந்த அவரோடந்த 
மில் குணத்தவர்கள் அர்ச்சனைகள் 

செய்ய அமர்கின்ற அரனூர் 
Poets and scholars often congregated in the temple precincts and conducted 
religious discourses of educative and emotional nature and created a religious 
atmosphere that pervaded throughout the country . The temples, in short , were 
the centres which catered to the aesthetic cravings and intellectual demands of 
the people of the country . 


2 


In the study of the contribution of Indian temples , especially the South 
Indian temples , in the propagation of culture through the medium of the twin 
arts of music and dance , the South Indian epigraphical records offer us valuable 
information in abundance . These records, surviving in the form of inscriptions 
engraved on the walls and other parts of the temples, shed valuable light on the 
nature of worship that was prevalent in South Indian temples and the activities 
of the educational and cultural institutions that were under the control of the 
temple management. These institutions and the curricula , including music and 
dance were that imparted therein , attracted students from all parts of the 
country . Many branches of art and learning were nurtured , developed and 
preserved in the precincts of the temples . In the Departments of Music and 
Dance, misic teachers ( Pā nan ) and dance masters ( Pā țavyan or Natļuvan ) 
were employed whose duties included , besides singing and dancing during the 
time of worship , also training or teaching of the arts to the dancing girls 
attached to the temples. These danseuses were known as Devaradiyar, talicheri 
pendugal , patiyilar, nakkan , manikkam or the servants of Gods , as they were 
dedicated to the services of gods in the temples . As music and dance formed 
part and parcel of religious worship , they were invariably connected with the 
temples wherein ritual music and dance 

performed during the 
time of Nityotsavas or daily worship and Brahmotsavas annual 
festivals. There the institution of Devāram , the hymnists being 
referred to as திருப்பதியம் பாடுவார் , திருப்பதியம் விண்ணப்பஞ் 
செய்வார் , திருப்பதியம் விண்ணப்பஞ் செய்யும் அடிகள்மார் . பிடாரர் 
Musical instruments that were prescribed to provide musical accompaniments 
to the recitation of the sacred hymns were such as , the tälam or cymbals. 
Udukkai, Maddaļam and Koīsimoddaļam . In the temples dedicated to Vishnu , 
there were the Tiruvoymoli hymnists employed to recite the sacred Nalāyira 
Divya Prabandhas. Besides these hymnists there were also instrumentalists , 
musicians and dancers and dance -masters who were included in the temple 
parivāram . The musicians were variously known as Gānapādi, Gāndharvan 
and Gāndharvi ( female - musician ) , instrumentalists as Vādya mārāyan , Vidyā 
dharan and Vädyu Vidyādharan , dance -master as Natļuvan and Pāțavyan , male 
dancers as Küttan , Sākkaimārāyan and Nrittuperaraiyan and female - dancers as 
Taļicheri- pend ugal and Devaradiyar. 


were 


or 


was 


During the festivals annually celebrated ( Brahmotsava ) in the South Indian 
Temples , on a magnificent scale , besides musical performances, dramas , ( Nā ļakas) 
dances (Kū ttus ), dance and musical dramas (Nritta and Geya Nā ļakas) were 
also staged, as they were the main attraction of the festivals drawing in large 
crowds into the temple precincts. These dramas and dances, invariably operatia 
in nature were always based on religious and sacred lore of the country , India . 
Kū ttus like sākkiarkuttu, sāntikuttu , Āryakuttu in Sanskrit and Tamil Kūstu in 
Tamil language and Kuravanji Natakas were conducted from the night following 


3 


the grand festivals for three days . All the temples were provided with a theatre 
hall or Nā takasala within the precincts of the temple in which the Küitus were 
staged . These halls , apart from being used for holding meetings and confe 
rences of the temple authorities , mainly housed the institution of fine arts for 
imparting lessons in music and dance to the Devaradiyar . Such glorious 
tradition of ritual music and ritual dance that were in vogue in the temple of 
South India for many centuries , unfortunately fell into the limbo of oblivion 
since sixty years due to a radical change of attitude of the people towards the 
art and the artistes . Nevertheless, art lovers not have been fully deprived of 
enjoying interesting fragments of temple ritual music , nā ļakas and dance dramas 
that were enacted 

the temples. 


In the course of my post-Doctoral research on various aspects of South 
Indian temples and with special reference to Temple Ritual Music and Dance 
under the able guidance of my guru – Padma Bhushan Dr. T. N. Ramachandran , 
M.A. , F.A.S. , Joint Director General of Archaeological Survey of India ( Retd . ) , 
Govt. of India , and now Tagore Professor of Humanities, University of Madras 
I was fortunate enough to come across valuable materials regarding the ritual 
music , temple dance and natakas that were in vogue in the temples of South 
India . During one of my survey tours of the temples in Thanjavur District . 
my attention was drawn to the musical treasures of Tiruvarur by my esteemed 
Guru , whose parental encouragement added extra incentive to my researches. 
The result was the discovery of the Kuravanji Nā taka i.e. the Thyagesar Kuravanji 
of Tiruvarur temple in its pristine form . Immediately I set about tracing the 
text of the Kuravanji Nataka. By the grace of Lord Thyagesa I was able to 
get the original manuscript of the Thyagesar Kuravanji in Tamil and in Sanskrit 
transliteration from the Tanjore Maharaja Serfoji s Saraswathi Mahal Library , 
the availability of which in the library was made known to me by Sri N. Viswa 
nathan , the Telugu Pandit working in the library , who is specialising in the works 
of ing Shahaji and contemporary literature. The Saraswathi Mahal Library 
authorities were kind enough to give me a copy of the Tamil manuscript in 
the first instance and ultimately offered me the editorship of the Thyagesar 
Kuruvanji with musical notation . The offer was immediately accepted with 
thanks . Besides the above mentioned two manuscripts obtained from the 
Saraswathi Mahal Library , I was helped to have access to a third copy of the 
text ( printed one ) , by Sri S. Kalyanasundaram Iyer , from Dr. U. V. Swaminatha 
lyer s Library , Adyar, Madras, by Thiru N. Kandaswamy Pillay, Honorary 
Secretary , Saraswathi Mahal Library , Tanjore, to whom my thanks are due . 


I made several trips to Tiruvarur in connection with the collection of 
original data relating to the Thyagesar Kuravanji. During one such trips, I was 
lucky enough to get the acquaintance of Srimathi P. R. Tilakam , grand 


4 


daughter of the late Srimathi Kamalammal of Tiruvarur of the renowned Kondi 
family and the descendant of Manickka Naachiyar, to whom a separate shrine 
is dedicated in Tiruvarur itself . From Srimathi Tilakam , I was able to collect 
a lot of interesting anecdotes relating to the performance of the Thyagesar 
Kuravanji in the temple of Sri Thyagaraja Swamy at Tiruvarur . She taught me 
the original tunes of the songs of this Kuravanji as she learnt by rote from 
her grandmother . She also presented me with the Kurakūdai ( plate I c ) that 
her grand mother used in her gypsy role . In the present edition of the 
Thyagesar Kuravanji, the ragas of the tunes have been identified and the cor 
rected version of the songs is rendered in proper musical notation . In order 
to enable easy dramatisation of this Kuravanji, choreography is also included . 
In this connection I am thankful to Nattuvanar Thiru B. Kalyanasundaram 
Pillai of Tirugokarnam . 


In the study of the character of Kurathi, once again it was my Guru , 
Dr. T. N. Ramachandran , who drew my attention to the paintings on the ceil 
ings of the Devāśiriya Mandapam ( plate II ) in which Kuravanji was performed 
during the annual Brahmotsavam in the month of Panguni (March -April ). The 
paintings in two rows, illustrate the Sthalapurāna relating to the advent of 
Sri Thyagarajaswamy at Tiruvarur, and gives a pictorial representation of all 
the festivals that were conducted in the temple . It is interesting to find in 
these paintings the important place given to dance performances during 
Nityotsavas and Brahmotsavas. In one of the panels, the Devaradiyar is 
shown in kanchuki ( guru ) with full sleeves over a long white skirt ( pāvādailand 
the white parivatjam (turban ) adorning the head like a crown ( plate III ). Accord 
ing to tradition , she is the first to open the doors of temple for the devotees 
to come and worship . In another group , the chief dancer called Talaikoli, is 
shown dancing before Lord Chandrasekhara who is being carried in procession. 
The label below refers to the Talaikoli as “ Kay Kārļum Muraikkari " 
( au STL @ mp ) ( plate IV ). Yet another panel ( plate V ) shows 
two attractive danseuses in the traditional costume worn during Sadir Kaccheri 
( dance concert ) dancing within the colourful arch formed by fire works, leading 
the processions of the Gods, Gayeśa and Subrahmaṇya . Before these dancers 
can be seen the orchestral group with the Natļuvanar in front directing both 
the dancers and orchestra . The label beneath these groups reads as Natana 
Nāļaka Salai , Natanam - Panraadu and Nafsu Muggukkaran respectively. 
The rich apparel worn by the dancers in the paintings, is also said to be the tradi 
ional costume worn by the Kuratti in the Kuravanji Nā takam under discus . 
sion . My thanks are due to Sri Krishna Murari Rao , who enthusiastically 
co -operated with me for photographing the paintings excellently . 


P1.1 


a 


Late Smt . Kamalammal of the Kondi 
family of the Tiruvarur temple 

danseuses . 


C 


Kurakkūdai used by Smt . Kamalammal in 

her gypsy role 


கொண்டி குடும்பத்தைச் சார்ந்த காலம் 
சென்ற கமலம்மாள் , திருவாரூர் 
கோயில் ஆடலரசி 

b 
Smt . P. K. Tilakam , grand daughter 

of Smt . Kamalammal 


கமலம்மாள் குறத்தி வேடத்தில் உபயோகித்த 

குறக்கூடை 


கமலம்மாளின் பேத்தி , 
ஸ்ரீமதி பி. கே . திலகம் 


Pl.II 


* 


* 


ம்- 


4.** 


தேவாசிரியமண்டபம்,கீழ்கோபுரத்தின்அருகில்,தியாகேசர்கோயில் 

DevasiriyaMandapam,nearEasternGopuram,Tyagesatemple 


PI . II 


Painting in Devasiriya Mandapam ; 
The danseuse in Kanchuka and with Parivattam 


DON 


தேவாசிரிய மண்டப ஓவியம் : தேவரடியாள் 
சட்டை (கஞ்சுகம் ) , பரிவட்டம் அணிந்து 

நிற்கும் காட்சி 


PI , IV 


Painting in .Devasiriya Mandapam showing chief danseuse ( Talaikoli ) 

dancing before God Chandrasekhara ( in procession ) 


- 


சந்திரசேகர்சுவாம் 
சார்த்துட்நேமுசுகம் 


மகாதே 


சித்திரவேல்திசை 


சுவாமி பவனி: கைகாட்டு முறை காரி நடனம் செய்வது , 

தேவா சிரிய மண்டப ஓவியம் 


PI.VT PaintinginDevasiriyaMandapam:TwodanseusesdancinginfrontofGanesaandSubrahmanya 


எட்டடுக்க 


கதிதேசு 


தேவாசிரியமண்டபஓவியம், 


இருதலைக்கோலிகள்,பவனியில்கணேசர்,சுப்ரமணியர்முன்ஆடுவது 


P1 . VII 


தென்ன வாசல் , தெற்குப்ராகாரம் 


9 


Jalli window in the inner prakara called Tennaväsal 


5 


It is my special duty to offer my sincere thanks to Thiru N. Kandaswamy 
Pillai for having entrusted the editing of this ork to me . I am equally 
indebted to the Librarian of the Tanjore Library for providing me with necessary 
facilities in the Library . 


I am obliged to Sri V. S. Thyagaraja Mudaliar , Chief Trustee of the Thya . 
garajaswamy Devasthanam at Tiruvarur, whose proverbial hospitality I had the 
privilege to enjoy during my visits to Tiruvarur. 


Madras 


DR . V. PREMALATHA , M.A. , Ph.D. 


Dated : 


SRI THYAGESAR KURAVANJI 


INTRODUCTION 


Kuravanjis are 

Tamil dramas of old portraying in symbolical and 
dramatised form the devotion of the soul seeking God and aspiring union 
with God . In ancient India music , drama , dance and art were parts of the 
scheme of day.to.day life. It was here that the Indian genius revealed 
itself . In the old Indian homes even cooking utensils were picturesquely 
shaped and designed . The greatest treasures of India are simple. They are 
sculptures. bronzes, musical instruments, monuments and dance dramas 
including Kuravanjis. For a long time we were unable to see them and know 
their value because we were not ourselves simple . Recently there has been 
an awakening, and Kuravanji like other branches of dance -drama are arresting 
public attention . Kuravanjis are called so , because the Kuratti or sooth sayer 
is an essential character . Kurattis are comparable to gypsies , Küchis and 
Lambādis of other parts of the world , Kuravañjis as made out from literature 
have been widely acclaimed , Usually in the form of dance -dramas, the story 
centres round a heroine longing for union with God , and as such singāra rasa 
is dominant . It is the emotion of love . It is also seen that bhakti or selfless 
surrender to the Lord becomes the dominant emotion such as in the case of 
Kannappar Kuravanji, where the devotion of a hunter becomes the dominant 
rasa which has come out of the literary springs of the poetic ecstacy of an 
Adi Sankarācharya or a Näyanar like Manickavāchagar . This needs elucida 
tion . In his Sivānandalahari, while adverting to the well - known story of the 
South Indian Tamil saint Kaņņappar , Sankara observes as , 


Mārgāvartita pădukā pasupateh angasya kūrchāyate 
Gandūshāmbunishaecanam puraripoh divyabhishekayate | 
Kinchit bhakshitamāmsaseshakabalam navyopahārāyate 

Bhaktih kim na karotyabo vanacharo bhaktāvatamsāyate || 
“ Oh ! Wonder of wonders ! What wonders bhakti or true devotion 
will not accomplish ! Behold , the forest hunter ( Kanaappar ) ! What a fine 
example he is and what a splendid hero he makes of the dominant emotion 
bkakti in a dance - drama . His worn out shoes completely weathered by 
constantly treading on rocky roads became the crown on the head of siva , the 
Pasupati , the Lord of all creatures . The water mixed with his own saliva 
Which he brings is being accepted by no less a person than the Lord who 
burnt the three cities , as divine ablutions. Why does he not burn him straight 
away for this impure method of offering ablution ? The most tragic climax is 


8 


now reached when this hunter further offends by offering Pasupati morsels of 
meat which he himself bites with his teeth and tests their taste and tenderness . 
The Lord accepts this as fresh food and rewards the offending hunter by 
hailing him as the best among devotees ” . 

The forest where Kannappar roamed and the God that he worshipped 
is Kalahasti , a place of pilgrimage in Andhra Pradesh . Though sung by early 
Saiva Nāyanmars such as Appar , Sambandar and Sundaramurti , it is Manicka 
vachagar s poetic description that has helped dance - dramatists to 
dramatic situations such as Kuravanjis. The pertinent muse runs as follows : 

கண்ணப்ப னொப்பதோர் அன்பின்மை கண்டபின் 
என்னப்பன் என்னொப்பில் என்னையுமாட் கொண்டருளி 
வண்ணப் பணித்தென்னை வாவென்றே வான் கருணைச் 
FOTOT I QUE TODO A QEDTATÚ TÁ SL9 . 


** His Love given to loveless me , 
There was no love in me like Kannappar s; 
When He , my Sire , saw this , me poor 
Beyond compare , in grace He made His own ; 

He spoke , and made me come to Him ." 
The background ably supplied by the music of a sankarāchārya for Sanskrit 
and Minickavāchagar, Appar , Sambandar , Sundarar and sekkilār for Tamil 
and with the dominant rasa or emotion being bhakti and God - realisation , it 
was possible to compose Kuravanjis like Kannappar Kuravanji by Markanda 
Nāvalar of Tozhuvur in 1880 A.D. which is in the style known as Kuravanji . 
pan -kirtanam which means that it was intended to be used as dance - drama , 
singing and for kathā kālakshepam . It was attractive because it was a 
beautiful dramatic story of a hunter being enlightened through his devotion , 
who born low , yet becomes purified , so much so that he included in the set 
of Saiva saints ( the Asuvattimūvar ) and is cited as a bright example of 
Śaivism and compassion . To those that doubted if, such a theme could go 
into a Kuravanji, the work has an emphatic answer as all the characters in it , 
except one , are Kuravas - hunters and gypsies while its language is a mixture of 
classical and colloquial Tamil . So also the music and the dance are equally a 
mixture of the folk style and the classical style in mutual complement and 
blend according to the spirit of the play . 


Yet another Kuravanji by Rajappa Kavirāyar of about 250 years ago is 
the Kut rälakkuravanji which is a temple drama which has been described by 
scholars as of greatest poetic and dramatic excellence. During the last fifty 
Years these temple dramas or kuravanjis which were as a rule a general feature 


9 


of all temple festivals fell into disuse owing to lack of patronage . It was 
being performed only in the Brihadisvara temple , Tanjore , till a few years 
ago and even there it has dropped out of the sche.ne of festivals . In the form 
in which it was performed in the Brihadiśvara temple recently it was known 
as Sarabhendra Bhūpāla kuravañji Nataka (published in 1940 ) . Its performance 
was during the annual festivals of the temple on the 8th day in the Chittirai 
Brahmotsavam and on the 9th day during the Ashịakkoời ceremony . 


At one time as we can judge from the spirit of Karnappar kuravarji, the 
kuravanji must have been absolutely devotional ( bhakti ) in character . But as 
decadence set in the Tamil country it lost its religious nature and became 
dedicated to humans such as Rajaraja Chola ( 985. - 1014 AD ) the great and 
Raja Serfoji II ( 1800 A.D. to 1832 A.D. ) who became the heroes of the plays 
instead of Brihadiśvara or any other deity . When the Chola king Rajaraja I 
undertook to build the colossal temple Brihadiśvara , his deed must have 
created an admiration for him in the hearts and minds of his countrymen . 
Because several incidents connected with the foundation of Rajarajesvara 
temple and its equipments appear themselves to have been become the theme 
of a popular story and a drama called Rījarūjeśvāranā taka , which it is 
recorded , was enacted during the time of Rajaraja I in the Great Temple 
during the Vaigāsi festival. That this nā țaka was also enacted in the Big 
Temple in subsequont times is known to us fiom a record in the fourth year 
viz . , A D. 1055, of Rījendra Deva , which informs us that provision was made 
for the performance of the drama, Rājāraejśvara Nā taka on the occasion of 
the annual festival in the month of Vaigāsi . It is said that it was this nataka 
that formed the basis for the later Kuravanji Nā takas, a fact which await 
further research . 

The author of the Sarabhendra Bhūpālakkuravanji nā taka is the Poet 
Kottaiyur Sivakolundu Desikar , who has interspersed prose speeches with 
Viruttam , agaval ad veņbā giving to the whole a kirtana form , In this 
kurava ji as presented till recently in the Brihadiśvara temple , hardly any 
attempt is made at dramatic presentation . It is more or less a number of 
dances pieced together loosely on a vague dramatic plot , though the intention 
of the author is to make it take the honourable role of a decent temple drama 
featuring music . dance and gesticulations with a concentration on tho 
greatness of God B - ihadisvara of the Tanjore temple and Bhavani - Chandra 
mauliſvara , the family deity of the Mahratta Rajas of Tanjore. Yet its hero 
or pā trušaittalaivan is Raja Serfoji. As acted till recently it shows a dedica . 
tion to Serfoji, who certainly is the hero , but lost its religious nature . For 
example , the characters are dressed in the usual costumes worn during danco 

1. South Indian Inscriptions, Vol. II , pt. 3 , 


B 


10 


recitals , Their cheap tinsils contrasts oddly with the beautiful old jewels 
which are often worn by them and as such look out of place with the 
costumes. The music is very poor . 


Though there are many kuravanjis known in literature , except for the 
Sarabhendra Bhüpāla kuravanji till recently performed annually at Tanjore , the 
others remain only as survivals of a literary form . In other words , so much 
has this dance drama decayed and for such a decay we have to point the 
finger at the change over of the hero from the imperishable God , the 
Creator to the perishable man , the Created . Rajappa Kavirayar was a poet in 
the service of the temple of Kutsalan ithar and his Tirukkut ſalakkurava Řji 
( published in 1963 , was considered by Dr. U. V. Swaminatha Iyer as the best 
among the Kuravañjis which set an example for others to follow . Being 
written in praise of the sthala Kutļālam like a sthala purana , it was expected to 
be staged in that very sthala , preferably in the local temple of the God . Such 
atrend tecomes clear from the Kumbheśar Kuravañji nā ļakam ( published by 
Päpanasa Mudaliar who refers to it as having been enacted in Kumbhakoņam . 
Similarly , the Thyagesar Kuravariji which is a sthala purāņa of Tiruvarur , is also 
said to have been enac.ed in the Thyagarajaswamy temple at Tiruvarur. 
Many kuruvanjis were performed in the temple precincts for ages forming as 
they did , important events in the annual temple festivals. 


Among the Kurayañjis known so far, the following are worth 
mentioning ; 

1. Tirukkutrālak kuravanji . 
2. Kumbheśar Kuravanji . 
3. Alagar Kuravaiji. 
4. Sarabhendra Bhüpālakkuravanji . 
5. Ardhanāriśvarar Kuravanji. 
6. Bethlehem Kuravanji. 
7. Kangeyan Kurava iji . 
8. Kodumudi Kuravanji . 
9. Kumāralinga Kurava ji. 
10. Pambanagowndan Kuravačiji. 
11. Sendil Kurava iji. 
12. Swamimalai Kuravanji. 
13. Tirumalaiyāndavar Kuravanji . 
14. Tirumumaippadikkaraik Kuravanji. 
15. Tyagesar Kuravaniji . 
16. Tiruvidaikkali Kuravaji. 
17. Vellaippillaiy r Kuravanji. 
18. Viralimalaikkuravanji. 


11 


19. Jnanak Kuravanji , and 

20. Kapaliśvarar Kuravaiji. 
of these the first four have already been published . Sri K. N. Dandayudapaņi 
Pillai s " Sit rambalak kuravanji is a recent commendable attempt in the 
direction of Kuravanji composition . 

Alagar Kuravaiji is a brilliant composition by Kavikunjara Bhirati 
( 1810-1896 A.D. ) alias Kitiśvaran who composed it in 1840. He is also the 
author of Kandapurāna kirtanas and Perinbakirtanas. In Alagar Kuravanji the 
story centros round Sundararaja Perumil familiarly called Alagar , the presid 
ing deity of Alagar Kovil near Madurai and the heroine is Madanavalli . The 
songs in it as well as in the other works of Kavi Kunjara Bhārati reveal 
excellent music , fine ideas , pleasant diction and deep devotion . It was the 
first kuravanji in Tamil published with notation . There is a local adage 
saying that Alagar kuravanji is noted for beautiful music and sweet diction , 
Sarabhendra Bhūpala kuravanji for musical excellence and Kut rälak -kuravanji 
for fine literary ideas . The music of the Alagar kuravañji is high class and 
both folk music and classical music play in it the role of the two eyes to a 

Musical instruments of invaluable interest to researchers that occur in 
them are , viņā , madalam , tāla, tutti, tamburi , me ! am , bheri , viūrasu , ļamāram , 
udukku , váy, and tudi . Thus these kuravanji dance- dramas in Tamil are 
interesting with high entertainment value . They have also relishable humour 
in them . They stand mid - way between classical Bhagavata mela nā taka and 
the folk dance drama . The music of a few songs here and there have a 
classical touch . But the music of the bulk of the songs is characterised by 
simplicity and native charm . 


man . 


Kuravañjis like the Tirukut rălak kuravanji and Alagar Kuravanji have 
literary value also . But the sāhitya of quite a number of kuravanjis bas 
nothing special about them to mention . It is possible to classify kuravarjis as 
having high class music , medium music and light music . The rāgas employed 
in most of them are rakti ragas with genuine folk tunes occurring occasionally . 
A lively dance atmosphere is maintained at suitable places by rhythmical self 
passages interwoven in between the sāhityas. By rhythmical solfa passages 
interwoven in between 

sahityas , we mc a ni 
sequences of jatis known as kõrvai or tirmānam , which when rendered well , 
grip the attention of the audience . Some of the songs reveal spicy humour 
creating a lively interest in the audience . 

Kuravanjis have a stock theme, - that of a lady falling in love with the 
king , minister or a noble of the place ( sthala ) or with the presiding deity of 
the local temple. When the local deity becomes the object of love the 
doscription as given in the kuravanjis is of the God in the act of being taken 


12 


out in a procession with all glamour, regalia and paraphernalia . Finally , she 
attains the object of her love . The pangs of her love are portrayed vividly . 
Her plight gives the poet the opportunity to portray love - pranks such as , the 
lady addressing Manmatha , the God of love and entreating her sakhis and 
attendant maids to go and persuade the hero to come to her . A gypsy 
woman ( kuratti ) appears on the scene at last , reads the palm of the heroine 
and predicts that her long cherished desire will soon be fulfilled. The 
heroine gives her valuable presents . The happy union ultimately takes place . 
The gypsy utilises this opportunity to come out with songs revealing a fund of 
interesting material relating to Geography , Sociology and Ethnology . She 
gives a picturesque description of her mountainous home , the glory and pride 
of her tribe and its traditional occupation . She is in a personal vein when 
claiming extraordinary skill in foretelling one s future . 

She waxes eloquent 
on her own ability to accomplish the impossible such as , that she can pierce 
the mustard seed and make the seven seas flow through it and that she can 
also make a black crow white etc. Her boasts are vividly pictured in 
Viraļimalai kuravaiji in the song sung by the singi ( gypsy ) . There is a kind of 
epilogue in which the play is prolonged by the introduction of the singan - 
singi - Kuuvan episode . Interesting data relating to birds ( ornithology , is 
found in the songs of the Kujuvan . The absence of the kuſatti from her home 
makes the kuļuvun suspicious. He finds her after long search and when he 
finds her out he puts her , like a cross - examining lawyer searching questions 
Her intelligent replies to them provide to the audience ever lasting entertain 
ment . Seeing the valuable presents that the kuſatti received from the 
heroine the kuravan is happy . They both return to their home , The advent 
of the kuravan and kuratti have fine specimens of folk music in some of which 
far fetched ideas are featured . 


Kuravañji is one of the important types of works included in the 
dramatic literature of the Tamil language for the following reasons 
( a ) kuravañji belongs to the ninety - six types of literary works in Tamil 

, ( b ) it 
is lyrical poetry sung to suitable music and interpreted appropriately in the 
language of gestures ( abhinaya ) ; and ( c ) it combines in itself the three aspects 
of Tamil literature , i.e. , Iyal ( poetry ), Isai ( music ) and Nā takam ( drama ). In 
the days past there existed a particular type of song called kurattippâtļu 
which pivoted round the palm - reading of the kuratti or the gypsy woman . The 
Pannirupā tiyal defines the Kurattippā fu as , 

இறப்பு நிகழ்வெதிர் வென்னுமுக் காலமும் 
திறப்பட உரைப்பது குறத்திப் பாட்டே 
குறத்திப் பாட்டும் அதனாரற்றே ” , 

[ Pannirupā stiyal : 53 , Kurattipyā ļļu ] 


66 


13 


meaning that the song sung by the Kuratti vividly prognastigating the events 
of the past , present and the future is known as kurattippāļļu . Based on this 
kurattippā ļļu , kuram , a new type of poetic form , was evolved , which found a 
place in the anthology of Kalambagam . This in turn provided the basis for the 
emergence of yet another type of lyrical poetry under the same name , viz . , 
kuſam , the verses of which containing the dialect of the kurat ți and a popular 
example is the Minakshi ammai kuram by Sri Kumara Gurupara Swamigal. 


Kuruvanji is also included in the list of prabandhas although it differs 
very much from the sacred Vaishnava Nalāyira Divya prabandha and the 
Paurāñika prabandhas. On the other hand , it compares well with the group 

of 
prabandhas known as Ärruppadai ( % DOMUML ) in Tamil literature . 
Ārruppadai is the name of a variety of literary composition , which means to 
guide one on the right path . The art motif generally commences with the 
casual meeting on the road of a starving and neglected artiste made more 
miserable by the necessity of supporting a beautiful artiste - wife and depen . 
dent followers , by another artiste returning from his patron with all pomp and 
grandeur. This artiste , out of compassion and out of reverence for the great 
art of the poor one , panegerises his patron . He narrates how he had been to 
the patron , how the kind and loving lord of great valour became a slave to 
art and gave a royal welcome to the artiste who was equally poor before and 
how the patron overwhelmed him with rich and precious gifts as token of his 
love and regard , being responsible thereby for a veritable metamorphosis 
which is now seen and wondered by all . As a guide , he then describes the 
way one has to pass through , to the place of the lord with full geographical 
details emphasising the variety and beauty of nature and human life of that 
region , all well harmonised by the ever watchful rule of the patron into a 
living peace and growing culture . In the beginning we observe a contrast 
between the patronised art and the patron - less art and between the poverty 
of the artiste and the majesty of the art. Finally , it ends in the disappearance 
of this contrast in the presence of the patron who restores harmony in the 
heart of the artistes . 


The artiste who returns from the patron , well rewarded , inds a 
counterpart in the character of kuşatti in the kuram songs , both playing the 
role of a guide . As the artiste eulogises the virtues and valour of the patron 
so does the kuratti by giving a glowing tribute to the attributes of the hero , 
guides the heroine in the path of success and assures her of the achievement 
of her aim . Like the artiste she also narrates in eloquent gesture and 


1. The appropriate etymological derivation of the word kuratti is from 
the word kuram and not from the Sanskrit word kirāta or kirāti . 


14 


musical language the prosperity of the land of the hero , the picturesque land 
scape of the region to which she belongs and in addition to this she instructs 
the heroine to make all the preparations for the worship of God Gaņeśa . 
After propitiating the God she reads the Palm of the heroine . Assuring the 
heroine that her desire will soon be fulfilled , the kuſatti bids salutation to the 
hero and departs . These details go into the frame work of the kuram 
composition which in due course became the source of inspiration for the 
poets of subsequent period , who added to the kuram composition a dramatic 
flavour by including in it the elements of music , speech or conversation and 
the herald ( L.19.W T JI ) appearing on the stage . Thus evolved the 
kuravanji nā ļakas which expanded into a regular dance - drama in the 
following manner : 


The hero comes out in procession with all pomp and spectacular 
paraphernalia , when the heroine watching the procession and the hero , falls 
in love with him . She addresses the moon , Manmatha , the cupid of love and 
Malayamārutam ( @ 3601 Dou ) expressing with lamentation the pangs of love . 
Just then her attendant maids enter and decorate her with costly costumes , 
precious jewels and fragrant flowers all the time attempting in vain to soothe 
her . The heroine commissions one of them to go to her lord to speak to him 
on her behalf. At that time, a gypsy woman , the kuratti, appears on the 
scene and sings songs relating to her native place , the prosperity of the 
country and the greatness of the occupation she pursues . After invoking 
God she reads the palm of the heroine . The conversation between the 
heroine and the kuratti forms an interesting part of the drama . In the end , 
the heroine , pleased with the kuſutti s prophesies , rewards her with rich 
presents . The kuratti , immensely pleased with the gifts, departs . 


There was yet another type of drama known as kuluva nā ſakam with 
the main characters of kuravan or kuļuvan and kurutii or the kurava girl . A 
kuļuvan is engaged in hunting with his comrades the kuſavun ( Pāngan ), when 
the thought of his wife kurutti rouses his love for her and makes him bemoan 
the separation : with the help of the Kuçavan , to whom the Kuluvan gives the 
description of the kuratti for identification , the Kuluvan finds the kuratti and 
suspecting her purity , cross examines her and finally they reconcile with each 
other . This is the theme of the kuļuva nā țakum . From the name of the 
drama, kuļuva nā țakam , it could be gathered that it was also written by 
scholars to be enacted on the stage . When the kuluva nā ſakam was 
appended to the kuratti nā rakam , it took the enlarged form of the prabandha 
called kuravanji . That the kuravanji na takum combines in itself two separate 


15 


nāļakas viz . , the nā taka of kuratti reading the palm and the kuluva nā țakam , 
finds ample support from the following evidences : 

( 1 ) In the kuravanji nā țaka there is no link between the first half and 
the second half which is a travesty of tradition in dramatic art , as the heroine 
and her associates leave the stage and never enter again in the second half. 


( 2 ) In many of the kuravanji nā ļakas , the misunderstanding between 
the kuratti and her husband , the kuravan , is not explained in the first half of 
the drama , but is portrayed only in the second half 


In the beginning , the kurava ji nā ļakas had only Gods as the main 
characters in the play . Subsequently poets and composers composed 
kuravanji nā ļakas with kings , ministers and nobles who patronised them , as 
the heroes , in the place of Gods . A close study of the kuravanji nā takas 
with Gods as the heroes , for example , the kut ſālık kuravanji, Alagar 
kuruvanji, kumbheśar kuravanji and Thyagesar kurava īji, the theme of the first 
half reveal to us the undercurrent of divinity in the form of Bhagavatkāma or 
the concept of Madhurabhakti, as it relates to the philosophic concept of the 
jivātmān , the individual soul, ardently pining for the union with the Para 
mātmān , the universal soul . The role of kurutti in the first half is comparable 
in religion , to the guru or acharya who teaches and guides the jivañ in the 
path of righteousness in the latter s aspiration for union with the Paramātmān . 
Her role can again be compared to the part played by the artiste in the 
Ātruppadais of the Tamil literature who guides his kinsmen to the place of 
the patron . It is this concept of Madhurabhukti predominant in the first half 
of the kuravanji nā ļakas , that dominates from the beginning to end in Sri 
Jayadeva s ( 12th century , geyanā taka , the Gita Govindam in Sanskrit and 
finds eloquent expression in Maņickavāchagar s 7 irukkovai and Sri Āņdā ! s 
Tiruppavai. It is , therefore, highly appropriate to conclude that these literary 
masterpieces in Sanskrit and Tamil literature inspired poets and composers of 
subsequent period to evolve a simpler medium of expression to the concept 
of Sringāra bhakti . The result was the kuravañji nā takas. 


As a contrast to the first half which brims with the emotion of love 
mingled with that of bhakti we have in the second part the mundane love - the 
love between a man and a woman · depicted , the necessary atmosphere being 
created by such folk elements as colloquial language and common dialect 
interspersed with folk music and rhythm . Thus the ensemble of the kuravanji 
nā ļaka is one of divine love or supreme bliss ( 6 ) portrayed in the 
first half and the mundane love or physical pleasure ( 0.07 L ) depicted in 
the second half, the Kuratti serving as the link between the sacred and 
socular atmosphere of the nā taka . 


16 


( 4 ) In Tamilnad approximately for the past two hundred years , people 
started evincing interest to witness long time dramatic performances and in 
answer to their demand , küttuş and nā ļakas were staged throughout the 
nights , commencing late in the night and prolonging till day - break . Even in 
such kūttus the common folks enjoyed only the depiction of the rustic life and 
customs of the country people which to a great extent influenced the dramatic 
art as also the music pertaining to it . Observing the desire of the common 
folks and in order to cater to their desire and demands the poets included the 
kuļuva nā ſakam in their kuravanji na takas. To quote an example , in one of 
the printed editions of the Tirukkuttëlakkuravanji, the palm - reading of the 
kuratti and the kuluva nu ļakas are given in two separate sections . 


The Thyagesar kuravanji, which belongs to the group of sacred 
prabandhas among the kuravanji nā ļakas, has Lord Thyagesa , the presiding 
deity of Tiruvarur, as its hero or principal character . i iruvarur is one of the 
sacred sthalas in the Cho a country , sung by the Saivite saints . It is con 
sidered to assure moksha to those who are born in Tiruvārur . It is one and 
the first of the seven Vijankakshetras and is said to be the very heart of 
Mother Earth ( Bhümi Devi ) . The name of the heroine of Thyages ar kuravanji 
is Rajamohini. 


In art representation, three aspects are discernible , viz , symbolic , 
synoptic and narrative . The Thyāgeśar kuravañji can be cited as a good 
example , of the synoptic representation of the dramatic art through tho 
medium of music and dance . It is a unique type of kuruvažji nā tuka in which 
we do not come across many of the details that are of common place in other 
kuravanjis. For example , after the heredictory verses (B14 ) and the songs 
of salutation ( தோடயம் , மங்களம்,, the herald ( கட்டியக்காரன் ) does not 
appear on the stage to announce the hero - here Lord Thyagesa - of the 
nā ļaka coming out in procession . Also there is no reference or indication in 
the nā ļaka to Rajamohini seeing or having seen Lord Thyagesa . The poet 
has left this part of the play to be filled up by the imaginative skill of the 
choreographer. Similarly , in the second half of the nājaka viz ., the kuluva 
nā ļākam , such details as the kuravan and his companion being engaged in 
hunting birds ; the kuļuvan suddenly thinking about his wife, the kuratti , going 
in search of her from place to place and being unable to find her , pines for her 
and requests his friend the kuluvan to find her , giving him the description of 
the ku ratti ; the kuluvan , informing the kuravan that he can find the kuratti in 
the hero s abode and finally , both the kuravan and the kurattji meeting each 
other and offering obeisance to the Lord - these details are epitomised in 
the kuravanji under discussion . 


17 


As a contrast to the synoptic nature of the Thyagesar kuravañji, the 
style adopted in most of the kuravanjis, particularly in the Alagar kuravanji, is 
one of narrative in nature . Beginning with the entry of the kattiyakkāran 
(the herald ) on the stage , the Alagar kuravanji narrates stage by stage , how 
the heroine watching the procession of Malīlgar falls in love with him and , 
overpowered with the pangs of love entreats her sakhi to speak to the Lord 
to go to her , the love pranks of the heroine , the attendant maids and the 
heroine s mother trying in vain , various means to bring happiness to the 
heroine , the entry of the gypsy woman , who , after the picturesque descrip . 
tion of her native abode and boastful description of her profession , reads the 
palm of the heroine and predicts that her desire will soon be fulfilled and 
such other details that would go into the frame-work of a full - fledged 
Kuravanji nā jaka are meticulously dealt with in the Aļagar Kuravanji. In the 
Thyü gesur Kuravanji, in the portrayal of the heroine Rajamohini s pranks of 
love , the heroine , besides addressing the moon , the malayamarutam and 
Manmatha , also addresses directly Lord Thyāgesa and laments over his 
apparent silence and neglect . 


Another special feature of the Thyāgesar Kuravanji is that mythology 
traces the origin of Kujatti to Närada in the Agaval ( song 20 ) and the story 
runs as Tumburu unable to find Nārada comes to Tiruvarur in search of him as 
Singan in this Kuravaõji , ‘ கீத , தும்புருசிங்கன் 

Couna 

துலங்கவே 
G sro v , ( song 56 ) . In the Āgaval ( song 20 ) interesting information 
relating to Tiruvarur and the story of Manunidhi Chi la are vividly narrated , 
a point which has prompted scholars to include this luka in the list of 
sthalapuranam of Tiruvarur . The songs of the Kuratti contain stalk informa 
tion about the prosperity of the country of the hero (ar4 ) , the 
fertility of her own mountainous abode , the countries she visited and the 
second places that she is familiar with . In addition to this , astronomical 
details are also furnished in one of the songs , which is a rare feature in 
the kuravanji nū ! akas . 

Other common 

features that we come across in 
this Kuravanji are : - the conversation between the heroine Rajamohini and 
the Kuratti , during the course of which the Kuratti boastfully describes her 
professional skill , gives the names of persons who were benefitted by her 
prognastication and the rewards she received from them ; the Kwiatti then 
requests Rajamohini to make preparation for the worship of Gods , invokes 
all the deities , reads the palm of the heroine and giving a verbal description 
of the person in whom she lost her heart who is none greater than Lord 
Thyāgeša Himself, foretells the auspicious day when the Lord will take 
Rajamohini into his abode . 


18 


As regards the authorship of Thyāgesar Kuravanji it is still a matter for 
further research . It is however certain that the author of this Kuravanji 
lived in the second half of the 17th century A.D. and was the contemporary 
of Shahaji II ( A.D. 1584 -1712 ) since he refers to the king in the songs 3 , 15 , 
25 and 31. King Shahaji, the great patron of art and letters , was himself a 
renowned composer of nätakas and , if the Thyāgesar Kuravanji included in 
the list of his dance dramas , the songs contained therein should bear his 
stamp viz . , his signature “ Thyāgesa , Thyāgeśnata etc. In the absence of 
such a signature of the Royal composer , the second possibility would be to 
assign the authorship to one of the court poets of Shahaji s period , parti 
cularly Muttukkavirayar , a great scholar in Tamil, who has composed a 
Kuraranji nā taka in Tamil, with Shaji Mahārāja as the titular hero . In the 
Kuruvañji Na țaka as in his other works Muttukavirāyar begins his play with 
the Todaya mangalam in Sanskrit composed by Shahaji Maharāja himself, 
which occurs in his “ Kirāta Vilā sam . The relevant song is as given below : 


Jaya Pārvati - ramaņa – Jaya Jāpakiramaņa | 
Jaya Antakadamana - Jaya Madhusudana 
Jaya Tripurasamkara ra – Jaya Vedoddhārana | 
Jaya Akhilanutacarana - Jaya Janībharaia || Jaya Jaya || 
Jaya Ravikasinetra - Jaya Akhilanutapātra | 
Jaya pāvanacaritra - Jaya Jaganmitra || 
Jaya Nandivaravāha - Jaya Andajāvāha | 
Jaya Nityasotsäha - Jaya .... mitadaha || Jaya Jaya || 


After this Todayamangalam Muttukkaviráyar begins his Kuravanji with the 
following verse in which he clearly gives his ankita or signature . Muttukkavi 
and stamps his authorship of the Kuravanji as , 

“ குறி சொல்ல நல்ல குறவஞ்சி வருவதும் | கன்னி 
ஸஹஜேந்திரனை கலந்து சேருவதும் | என்னும் 
இவ்வகையை இய ) குறவஞ்சியாய் 
பொங்கயமாய் ஸஹஜ பூபதிமீதில் 
அங்கிதமாக அறிந்த முன் தன்னால் 

கருதிய முத்துக்கவி யுரைத்தானே . " 
If Muttukkavirāyar had also written the Thyāgesar Kuruvaüji, he would have 
definitely imprinted it with his signature . Even the style of the language is 
so simple , that , probably it was meant only to appeal to the masses rather 
than the classes . In the absence of proper internal evidences or even a 
passing reference to the Kuravanji under discussion in other works of the 

1. Vide Kuravanji Nāſaka , M. 527 , Telugu Section , TMSSM Library , 
Tanjore . 


19 


poet or of the king , it is to be concluded that the Thyāgesar Kuravanji must 
have been written by a poet of Shahaji s court who , perhaps in a spirit of 
dedication to God Thyāgeśa , did not want to reveal his identity . It may be 
observed tbat the entire nā țaku brims with his ardent devotion or bhakti 
towards God Thyagesa. The style of expression through the medium of 
Tamil language being very simple and unostentatious , this Kuravanji proves to 
be a good example of musical- cum -dramatic work on the philosophy of the 
concept of Bhagavat kāma. 


Mention was already made to the tradition of kuravanji nā ļakas being 
included in the temple rituals and performed within the temple precincts 
during the Brahmotsavam or annual festival. The Thyāgeswar Kuravanji, 
according to reliable sources seems to have been enacted until recently in 
the temple precincts of Sri Thyagarajaswamy at Tiruvarur in the Devasiriya 
mandapam ( plate ) near the eastern gopuram . The enactment formed part of 
the Brahmotsavam conducted annually in the temple in the month of Panguni 
( March - April ) It is said to have been performed for three days , commencing 
late in the night and prolonging till day break . The popularity of the 
Thyāgesar Kuravunji can be estimated from the fact that one of the songs , 
• Vāšalidu Vāšalidu in Nādanāmakriya raga ( song 25 ) , relating to the glory of 
the temple and the city of Tiruvarur , was being sung by the Devaradiyar, 
standing near the jalli window on the southern prākära adjoining the 
grabbagriha of Sri Thyagarajaswamy, during daily rituals and on special 
ceremonies . On account of this , the jalli window in the inner prākāra 
( plate VI ) has come to be known as Tennāvāśal ( 

Q60 QUTQA # 6 ). This is 
enough proof to the fact that the Thyāgesar Kuravanji was an important 
sthalapurana of the temple of Thyagarajaswami, Tiruvarur . Indeed it is a 
pity , that the enactment of this wonderful piece of dramatic art , which go 
into the category of temple ritual dance - drama , was discontinued due to lack 
of proper patronage . 

Nevertheless , I was most fortunate to recover the 
original tunes of songs of the Thyāgesar Kuravñaji nā taka from one of the 
surviving descendants of the family of temple danseuses , Smt . P. K. Tilakam . 


In an attempt to bring out an authentic edition of Sri Thyāges ar 
Kuraranji näļaka with musical notation and choreography, besides collecting 
first hand information from live sources , I have consulted two manuscripts 
one in Tamil and the other a Sanskrit transliteration of the same and a 
printed edition of the text of the nitaka made available to me by the Tanjore 
Maharaja Serfoji s Saraswati Mahal Library, Tanjore and Dr. U. V. Swami 
natha Iyer s Library, Adyar Madras respectively . Of these , the printed 


20 


edition by Sri S. Kalyanasundaram lyer obtained from Dr. Swaminatha 
Iyer s Library, has the complete text of the nā raka with 67 songs . These 
include besides the Kāppu , Todayam , daru, and Kirtanas, songs in such poetic 
metres as Katļaliakkalippă Agaval , Chanduviruitam , Viruttam , Tālisai, Taravn 
kochagakkalippā , and Kochagakkalippā . The Tamil manuscript obtained from 
the Saraswati Mahal Library has approximately sixty songs , the details of the 
number of missing songs being ( 1 ) the first eight songs are incomplete , only 
disconnected phrases are available , ( 2 ) song 57 is completely missing and 
( 3 ) song 60 which is the last song in the manuscript is completo . In the 
Sanskrit manuscript only 27 songs , the 27th song being incomplete , are 
available . In the present edition the printed copy of the text is followed, 
as it contains the complete text with the exception of the 66th song in which 
the missing line is suitably filled up with the corrected version of the sahitya 
furnished by an elderly inhabitant of Tiruvarur . The text of the songs is 
almost the same in the printed edition and in the Ms. and again , these three 
coincides with the text of songs given to me by Smt . P. R. Tilakam . After 
making a detailed study of these materials , the corrected and improved 
version of the text of the songs is furnished in the present edition . Only 
those different readings that would not misrepresent the meaning and purport 
of the songs are given below each song with suitable indications . 

As regards the ragas and tunes of the songs of the Kuravanji, the 
printed edition and the Sanskrit Ms. have prescribed the ragas for a few 
songs while the Tamil Ms. has given for nonc . The ragas mentioned in the 
Sanskrit Ms. and in the printed text are different from the ragas identified 
from the tunes furnished by Smt . Tilakam . The Sanskrit Ms. commences 
with the salutation to Lord Gancía as “ Sri. Gaņēsāya namah " and the benedic 
tory verses begin under the heading Viruttam , whereas in the printed edition 
the bencdictory verses commence under the caption Kāppu , without any 
salutation to God and the Tamil Ms has neither the salutation nor the 
heading , but only mentions the darus. The following table gives the list of 
rāgas mentioned in the Sanskrit Ms. the printed text and the rāgas 
traditionally sung . 
No. Songs Sanskrit Ms. 

Printed edn . 

Ragas traditionally sung 
10 Ahiriraga 

Huseni 
11 Kamboji 

Kamboji 

Kamboji 
12 Nadanamakriya 

Saveri 
13 Ähiri 

Sabāna 
15 Pantuvarali 

Pantuvarali 

Saranga 
18 Bhairavi 

Bhairavi 

Ragamalika 
21 

Saurashtram 

Sankarabharana 
Saurashtram 

Saurashtram 
23 Madhyamavati Madhyamavati Kamas 
25 Kuranji 

Sankarabharana Nadanamakriya 
27 

Nadanamakriya Behag 
29 

Bhairavi 

Kalyani 
31 

Mohanam 

Mobanam 

Dr. V. Premalatha 


- 


22 


Paraj 


1 


தியாகேசர் குறவஞ்சி 


முன்னுரை 


குறவஞ்சி என்பது , கடவுளை நாடி சரணடையும் பக்தியைச் சங்கே தமாக 
வும் நாடகபாணியிலும் சித்தரிக்கும் , தமிழிலுள்ள புராதன நாடகம் . பண் 
டைய இந்தியாவில் இசை , நாடகம் , நாட்டியம் மற்றும் பிற செமறற்கலைகள் 
யாவும் வாழ்க்கையின் தனசரி அலுவர்களில் அங்கங்களாக விளங்கின . இதில் 
தான் இந்தியாவின் மோதவில .. சம் நன்கு புலப்படுகிறது . முற்காலத்தில் நம் 
நாட்டில் இல்லங்களில் உபயேகிக்கப்பட்டு வந்த கலயங்கள் யாவும் கவர்ச்சிகர 
மான அமைப்புடனும் சித்திரவேலைப்பாடுகளுடனும் காணப்பட்டன . இந்தியா 
வின் உயர்ந்த பொக்கிஷங்கள் யாவும் எளிமையானவை . அவைகள் சிற்பம் 
உலோகப்படிமம் , இசைக்கருவிகள் , சரித்திர புகழ்பெற்ற கட்டடங்கள் குறவஞ் 
சிகள் முதலிய நாட்டிய நாடகங்கள் ஆகும் . பல காலமாக இவைகளை நாம் 
கண்டு அவைகளின் மதிப்பை நாம் அறியாமலிருந்து வந்தோம் , காரணம் நாமே 
எளிமையாக இல்லாதது தான் , சமீபகாலத்தில் மக்களிடையே புத்துணர்ச்சி 
ஏற்பட்டு ஏனைய நாட்டிய காடகங்களைப்போல் குறவஞ்சி நாடகமும் பொது மக் 
களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது . குறவஞ்சியில் குறத்தி அல்லது குறி 
சொல்லும் பெண்மணி முக்கிய பாத்திரமாக இருப்பதால் இந்த நாடகத்திற்குக் 
குறவஞ்சி நாடகம் என்று பெயர் வரலாயிற்று . உலகில் பிற நாடுகள லுள்ள 
ஜிப்ஸி , கூச்சி , லம்பாடி போன்ற நாடோடி மக்களுடன் குறத்தியை ஒப்பிடலாம் . 
இலக்கியங்களிலிருந்து நாம் கண்டறிந்த அளவில் குறவஞ்சி யாவராலும் விரும் 
பப்படும் ஒரு நாடகமாக இருந்ததாகத் தெரிகிறது . பொதுவாக நாட்டிய நாடக 
ரூபமாகவுள்ள குறவஞ்சிகளின் கதை , தலைவி இறைவனுடன் ஐக்கியப்பட 
விழைவதை மையமாகக்கொண்டு சிருங்கார ரஸம் பொருந்தியதாக உடையது . 
ஆனால் சில குறவஞ்சிகளில் பக்தி அல்லது ஆத்ம தியாகம் போன்ற உணர்ச்சி 
களையும் பிரதிபலிக்கச் செய்வதைக் காண்கிறோம் . உதாரணமாக , கண்ணப்பர் 
குறவஞ்சி ஒரு வேடனின் தெய்வபக்தியை முக்யமான ரஸமாகக் கொண்டு ஆதி 
சங்கரர் , மாணிக்கவாசகர் போன்ற மகான்களின் சொற்சுவை , பொருள் சுவைப் 
பொருந்திய கவிகளிலிருந்து பிறந்தது . இக் கூற்று விளக்கப்பட வேண்டியது 
ஆதிசங்கரர் தான் இயற்றிய சிவாநந் தலஹரி யில் , யாவரும் அறிந்த தென்னாட் 
டின் சிறந்த சிவ பக்தரான கண்ணப்பரின் 

கதையைச் சொல்லுங்கால் 
Mārgävartita pīduka pasupatch adgasya kūrchāyate 
Ga acshāmbunishecanam puraripoh divyābhishekayate | 
Kinchit bhakshitam msaśeshakabalam navyopahärāyate 
Bhaktih kim na karotyaho vanacharo bhakhtavatamsāyate || 


என்ற சுலோகத்தில் பக்தியின் மேன்மையை பின்வருமாறு 
விளக்குகிறார் . “ அதிசயத்திலும் அதிசயம் | உண்மையான பக்தி எதைத்தான் 
சாதிக்காது ! காட்டில் வேட்டையாடும் கண்ணப்பர் பக்திக்குச் சிறந்த எடுத் 


22 


துக்காட்டாக மட்டும் இல்லாமல் பக்திரஸம் ததும்பும் நாட்டிய நாடகத்திற்கு 
ஏற்ப உன்னதமான கதாநாயகனாகவும் உள்ளார் . காடுகளிலும் மலைகளிலும் 
இடைவிடாது கண்ணப்பர் நடந்தமையால் தேய்வுற்ற கந்தலான பாதர zை 
பசுபதியாகிய சிவபெருமானுக்குப் தலையிலணியும் கிரீடமாயிற்று . அவர் வாயில் 
கொண்டு வரும் எச்சிலுடன் கலந்த நீர் , திரிபுரசம்ஹாரியான பரமசிவனால் திவ் 
யமான அபிஷேகமாகக் ஏற்றுக்கொள்ளப்பட்டது . இவ்விதம் அசுத்தமான 
நீரைதிவ்யாபிஷேகமாக அளித்த கண்ணப்பரை ஏன் , திரிபுரமெரித்த சிவபெரு 
மான் தண்டிக்கவில்லை ? இவற்றுக்கெல்லாம் மேலாக , கண்ணப்பர் , பசுபதீச் 
வரனுக்கு , அருவருக்கத் தக்க வகையில் மாமிச துண்டங்களைத் தான் கடித்து 
ருசிபார்த்து நிவேதானமாக அளிக்கும் செயல் , துன்பத்தின் சிகரத்தை எட்டு 
கிறது . ஆனால் இறைவன் நற்சுவையுள்ள உணவாகக் கருதி ஏற்றுக்கொண்டு 
தனக்குத் இடர் செய்த வேடனை ரக்ஷத்து , பக்தர்களில் தலைசிறந்தவராகப் 
போற்றுகிறார் ” . 


கண்ணப்பர் அலைந்து திரிந்து இறைவனை வழிபட்ட காடு ஆந்திரப் 
பிரதேசத்திலுள்ள க்ஷேத்ரமான காளஹஸ்தி . கண்ணப்பரின் பக்தியைப்பற்றி , 
சைவப்பெரியார்களான அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் ஆகியோர் புகழ்ந்துப்பாடி 
யிருந்தாலும் மாணிக்கவாசகரின் கவிநயம் பொருந்திய பாடல்தான் இவர் 
கதையை நாடக பாத்திரங்களுடன் கூடிய நாட்டிய நாடக பாணியில் குறவஞ்சி 
நாடகமாக எழுத அடிகோலியது . இப்பாடல் பின் வருமாறு : 


“ கண்ணப்பனொப்பதோர் அன்பின்மை கண்டபின் 
என்னப்பன் என்றொப்பீல் என்னையுமாட் கொண்டருளி 
வண்ணப் பணித்தென்னை வாவென்றவான் கருணைச் 
சுண்ணப் பொன்னீற்றற்கே சென்றூதாய்கோத்தும்பி . ” 


இவ்விதம் , ஆதிசங்கரரின் கவிநயமும் இசைச்செறிவும் கொண்ட சம்ஸ்க்ருத 
ஸ்லோகமும் , மாணிக்கவாசகர் , அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் , சேக்கிழார் போன்ற 
பெரியோர்களின் பாடல்கள் தமிழிலும் , ததும்பும் பக்தி ரஸத்தும் னும் , இறை 
வனே சாக்ஷாத்காரம் செய்யும் சூழ்நிலையும் அடிப்படையாக அமைய , தொழு 
வூரைச்சேர்ந்த மார்க்கண்ட நாவலர் போன்ற கவிஞருக்குக் கண்ணப்பர் குற 
வஞ்சி போன்ற குறவஞ்சி நாடகங்கள் எழுதுவதற்கு எளிதாயிற்று . கி.பி. 
1880 - ல் மார் கண்ட நாவலரால் இயற்றப்பட்ட கண்ணப்பர் குறவஞ்சி , குற 
வஞ்சி -பண் - கீர்த்தனம் என்ற பாணியில் அமையப்பெற்று , நாட்டிய நாடகமாக 
வும் , பாடுவதற்காகவும் , காலக்ஷேபம் செய்வதற்காகவும் ஏற்ற முறையில் 
அமைந்துள்ளது . இந்நாடகம் கவர்ச்சிகரமாக அமைந்துள்ளதற்குக் காரணம் , 
ஒரு வேடன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் எவ்வாறு தன் பக்தியினால் 
மேன்மையடைந்து , பரிசுத்தமாகி அறுபத்து மூன்று சைவ நாயன்மார்களுள் 
ஒருவராகக் கருதப்பட்டு சைவ மதப்பற்றுக்கும் காருண்யத்திற்கும் உன்னத 
மான எடுத்துக்காட்டாகத் திகழ்ந்தான் என்ற கதை நாடகபாணிக்கு ஏற்றவாறு 
அழகாக அமைந்திருப்பதேயாகும் . இத்தகைய கதையமைப்பு குறவஞ்சி 


23 


நாடகத்திற்குப் பொருந்துமா என்று சந்தேகிப்பவர்க்கு கண்ணப்பர் குறவஞ்சி 
தகுந்தபதில் அளிக்கிறது . எவ்வாறெனில் , இந்நாடகத்தில் வரும் கதாபாத்தி 
ரங்கள் வேடுவர்களான குறவர்களே . மேலும் இதில் கொச்சைத்தமிழும் , 
இலக்கியத்தமிழும் கலந்து காணப்படுகிறது . இதேபோல் இசையும் நாட்டிய 
மும் கிராமீயமாகவும் , சாஸ்திரீயமாகவும் நாடகத்தின் சுவைக்கு ஏற்றவாறு 
அமையப்பெற்றுள்து . 


சுமார் 250 வருஷங்களுக்கு முன் மற்றொரு குறவஞ்சி திரு . இராசப்ப கவிராய 
ரால் இயற்றப்பட்டது . ஆலயங்களில் நடிக்கப்பெற்ற குற்றால குறவஞ்சி 
யெனப்படும் இக்குறவஞ்சிசை அறிஞாகளால் , சிறந்த காவியமாகவும், நாடக 
மாகவும் கருதப்படுகிறது . கடந்த ஐம்பது ஆண்டு களாக ஆலயங்களில் திரு 
விழாக்காலங்களில் நடிக்கப்பெற்ற நாடகங்களாகிய கு , வஞ்சி நாடகங்கள் 
போதிய ஆதரவு கிடைக்காமையால் பழக்கத்திலிருந்து மறைந்து விட்டன 
தஞ்சை பிரஹதீச்வரர் கோயிலில் மட்டும் சில வருஷங்களுக்கு முன்புவரை பில் 
நடத்தப்பட்டு வந்ததாகத் தெரிகிறது . ஆனால் அங்கும் ஆலய உற்சவ நிகழ்ச்சி 
களிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டதாகத் தெரிகிறது . தஞ்சைக்கோவிலில் சமீப 
காலமாக நடைப்பெற்ற இந்நாடகம் கி.பி. 1940 பிரசுரிக்கப்பட்ட சரபேந்திர 
பூபாலக்குறவஞ்சி ந T ... கமாகும் . பிரஹதீச்வரர் கோவிலில் , சித்திரைத் திருவிழா 
வின் போது 8 - ம் நாளன்றும் , அஷ்டக்கொடி ருவிழாவின் போது 9 - ம் நாளன்றும் 
இந்நாடகம் நடத்தப்பட்டதாகத்தெரிகிறது . 


கண்ணப்பர் குறவஞ்சியின் ரஸபாவத்தை ஊன்றி கவனிக்குங்கால் , ஒரு 
காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் யாவும் பக்திரஸத்யே அடிப்படையாகக் 
கொண்டது என ஊகித்தறியலாம் . ஆனால் தமிழ் நாட்டில் வீண தசை தோன்றி 
யவுடன் குறவஞ்சி நாடகங்களின் தெய்வத்தன்மை மறைந்து , மானிடர்களுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்டது . உதாரணமாக , 

முதலாம் 

இராஜராஜசேமன் 
( கி.பி. 985-1014 ) இரண்டாம் சாபோஜி ( கி.பி. 1800-1832 ) ஆகிய மன்னர்கள் நாட 
கத்தின் கதாநாயகனாக அமைக்கப்பெற்று , பிரஹதீச்வரர் ஆகிய தெய்வங்களை 
நீக்கிவிட்டனர் . உலகம் போற்றும் பிரஹதீச்வரரின் மாபெரும் கோவலைக் கட்டு 
வதற்கு இராஜராஜ சோழன் ஆரம்பித்தபோது அம்மன்னனது செயற்கரிய 
செயல் , மக்களின் மனதில் , மன்னனிடம் பெருமதிப்பை உண்டாக்கியது . ஏனெ 
னில் , இராஜராஜேஸ்வரர் கோவிலை(தஞ்சை பிரஹதீச்வரர் கோவில் ) இராஜராஜ 
சோழன் கட்ட ஆரம்பிக்கும் போது , நிகழ்ந்த பல சுவையான சம்பவங்களைக் 
கொண்டு பல கதைகளும் , இராஜராஜச்வர நாடகம் என்ற நாடகமும் தோன் 
றின . முதலாம் இராஜராஜ சோழன் கல்வெட்டிலிருந்தும் அவனது மைந்தன் 
முதலாம் இராஜேந்திர சோழனின் கி.பி. 1055 - ம் ஆண்டு கய்வெட்டிலிருந்தும் , 
தஞ்சை பெரிய கோவிலில் , வைகாசித்திருவிழாவின் போது , இராஜராஜேச்வர 


1. South Indian Inscriptians , Vol . II , pt . 3 . 


24 


நாடகம் நடிக்கப்பட்டு வந்ததாகத் தெரிகிறது . இந்த நாடகமே பிற்காலத்தில் 
தோன்றிய குறவஞ்சி நாடகங்களுக்கு அடிகோலியது என்பது சிலரின் கருத்து . 
ஆயினும் இக்கூற்று ஆராய்ச்சிக்குரியது . 


சரபேந்திர பூபாலக் குறவஞ்சியை எழுதியவர் கவிஞர் கொட்டையூர் 
சிவக்கொழுந்து தேசிகர் திரு . தேசிகர் அவர்கள் இந்நாடகத்தில் உரைநடை , 
சம்பாஷணை களுடன் விருத்தம் , அகவல் , வெண்பா ஆகியவைகளைப் புகுத்தி , 
நாடகத்தை கீர்த்தனை உருவில் அமைத்துள்ளார் . சமீபகாலம் வரையில் நடிக் 
கப்பெற்ற இக்குறவஞ்சியை நாடகபாணியில் நடிப்பதற்கான முயற்சி ஏதும் 
செய்யவில்லை . ஆழ்ந்த கருத்துக்களிலில்லாத பொதுப்படை யான கதையம்சத் 
தைக் கொண்ட பல நாட்டிய இசை உருப்படிகளை ஒன்றாகத்தொடுத்து அமைக் 
கப்பட்டுள்ளது . இசை , நாட்டியம் , அபிநயம் ஆகிய அம்சங்களைக்கொண்டு , 
தஞ்சை கோவிலில் எழுந்தருளியிருக்கும் பிரஹதீச்வரின் பெருமையையும், 
தஞ்சை மஹாராஷ்டிர மன்னர்களின் குலதெய்வங்களான பவானி - சந்திரமௌ 
ளீச்வரன் பெருமையையும் மைய்யமாகக்கொண்டு இக்குறவஞ்சி நாடகம் எழு 
தப்பெற்று , ஆலா நாடகங்களில் சிறந்ததென மதிப்பிட வேண்டும் என்ற எண் 
ணத்தோடும் எழுதப்பட்டாலும் இக்குறவஞ்சி நாடகத்தின் பாட்டுடைத்தலை 
வன் சரபோஜி மன்னனே . சமீபகாலம் வரையில் நடிக்கப்பட்டு வந்த விதத்தி 
லிருந்து , இந்நாடகம் கதாநாயகனான சரபோஜி மன்னனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு 
சதிர்க்கச்சேரிகளில் அணிந்து கொள்ளப்படும் உகையுடனும் , மட்டரகமான 
அணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டும் ஆடப்பட்டு வந்ததால் , உடையும் அணி 
கலன்களும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தாமல் , தெய்வீகத்தன்மையை இழந்து 
வி 

இசையும் மட்டமானது . 


இலக்கியத்தில் பல குறவஞ்சிகள் இருந்தாலும் , தஞ்சைக்கோவிலில் சமீப 
காலம் வரை நடிக்கப்பட்டு வந்த சரபேந்திர பூபாலக் குறவஞ்சியைத் தவிர 
மற்றவை யாவும் இலக்கியங்களாகவே உள்ளன . இவ்விதம் நாட்டிய நாடகங் 
கள் யாவும் க்ஷணமைடந்ததற்குக் காரணம் , இவைகளில் வரும் கதாநாயகனின் 
பாத்திரம் உலகத்தைப்படைத்த அழிவற்ற கடவுளுக்குப் பதிலாக , கடவுளால் 
படைக்கப்பட்ட அழியும் தன்மை கொண்ட மனிதனைக்கொண்டு அமைந்தது 
தான் . இராசப்ப கவிராயர் என்ற கவி , குற்றாலத்தில் கோவிலில் பணி செய்து 
வந்தார் . இவர் இயற்றிய திருக்குற்றாலக் குறவஞ்சி ( பிரசுரம் 1963 ) , டாக்டர் 
உ . வே . சுவாமிநாதய்யரால் , குறவஞ்சிகளில் சிறந்ததாகவும் , பின்னால் தோன் 
றிய குறவஞ்சிகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளதாகவும் கருதப்படுகிறது . 
குற்றால ஸ்தலத்தின் பெருமையைக் கூறும் ஸ்தலபுராணமாக அமையப்பெற்ற 
இக்குறவஞ்சி அந்த கோவிலிலே நடிப்பதற்காக எழுதப்பெற்றது . அவ்வாறே 
பாபநாசமு நலியார் இயற்றிய கும்பேபுசர குறவஞ்சிகம்பகோணத்தில் நடிக்கப் 
பட்டு வந்ததாகவும் தெரிகிறது . அதேபோல் , திருவாரூரின் ஸதல புராணமான 
தியாகேசர் குறவஞ்சியும் திருவாரூர் ஸ்ரீ தியாகாாஜஸ்வாமி கோவிலில் நடிக்கப் 
பட்டு வந்ததாகத் தெரிகிறது . இவ்விதமாக பல குறவஞ்சிகள் ஆலயங்களில் 
திருவிழாக்காலங்களில் முக்கிய நிகழ்ச்சியாக நடிக்கப்பட்டு வந்ததாகத் 
தெரிகிறது . 


25 


இதுவரை நமக்குத் தெரிந்த குறவஞ்சிகள் பின்வருமாறு : 


1. திருக்குற்றாலக்குறவஞ்சி 
2. கும்பேபுசர் குறவஞ்சி 
3. அழகர் குறவஞ்சி 
4. சரபேந்திரபூபாலக் குறவஞ்சி 
5. அர்த்தநாரீச்வரர் குறவஞ்சி 
6. பெத்லஹாம் குறவஞ்சி 
7. காங்கேயன் குறவஞ்சி 
8. கொடுமுடிக் குறவஞ்சி 
9. குமாரலிங்கக் குறவஞ்சி 
10. பாம்பணகௌண்டன் குறவஞ்சி 
11. செந்தில் குறவஞ்சி 
12. சுவாமி மலைக் குறவஞ்சி 
13. திருமலையாண்டவர் குறவஞ்சி 
14. திருமண்ணிப்படிக்கரைக் குறவஞ்சி 
15. தியாகேசர் குறவஞ்சி . 
16. திருவிடைக்கழி குறவஞ்சி 
17. வெள்ளைப்பிள்ளையார் குறவஞ்சி 
18. விராலிமலைக் குறவஞ்சி 
19. ஞானக் குறவஞ்சி 
20. கபாலீச்வரர் குறவஞ்சி 


இவற்றுள் முதல் நான்கும் பிரசுரிக்கப்பட்டுள்ளன . சமீபத்தில் இயற்றப்பட்ட 
குறவஞ்சிகளில் , திரு . கே . என் . தண்டாயுதபாணி பிள்ளை இயற்றியுள்ள சிற் 
றம்பலக் குறவஞ்சி விசேஷமாகக் குறிப்பிடத்தக்கது . 


அமுகர் குறவஞ்சி கோடீச்வரன் என்றழைக்கப்படும் கவிக்குஞ்சரபாரதி 
யால் ( 1810-1896 கி.பி. ) 1840 - ல் இயற்றப்பட்டது . இவர் கந்தபுராண கீர்த்தனை 
கள் பேரின்ப கீர்த்தனைகள் என்ற நூல்களும் இயற்றியுள்ளார் . அழகர் குறவஞ் 
சியின் கதை சாரம் , மதுரைக்கு அருகில் அழகர் கோவிலில் கோயில் கொண் 
டுள்ள சுந்தரராஜப் பெருமாள் என்னும் மால் அமுகரை பாட்டுடைத் தலைவனா 
கக்கொண்டது . கதாநாயகியின் பெயர் மதனவல்லி . இக்குறவஞ்சிப்பாடல்களும் 
கவிக்குஞ்சரபாரதியின் இதர பாடல்களும் உயர்ந்த சங்கீதமும் , அரிய கருத்துக் 
களும், ஆழ்ந்த பக்தியுடன் சொல் நயமும் பொருந்தி மிளிர்கின்றன . தமிழில் 


26 


ஸ்வரசாஹித்யத்துடன் பிரசுரிக்கப்பட்ட முதல் குறவஞ்சி இதுவேயாகும் . 
அழகர் குறவஞ்சி உயர்ந்த சங்கீதத்திற்கும் , அருமையான மொழியமைப்பிற்கும் 
சரபேந்திரபூபாலக்குறவஞ்சி இனிமையான இசைக்கும் , குற்றாலக் குறவஞ்சி 
உயர்ந்த இலக்கிய கருத்துக்களுக்கு பெயர்போனவை என்பது புராதன வழக்கு . 
உயர்ந்த இசையைக் கொண்ட அழகர் குறவஞ்சியில் கிராமீய சங்கீதமும் , சாஸ் 
திரிய சங்கீதமும் மனிதனின் இரு கண்களைப் போன்றதாகும் . 

குறவஞ்சி 
நாடகங்களில் வரும் , வீணை , மத்தளம் , தாளம் , துத்தி , தம்புரா, மேளம் , பேரி , 
முரசு , டமாரம் , உடுக்கு , வேய் , துடி போன்ற இசைக்கருவிகள் ஆராய்ச்சியா 
ளர்களுக்குப் பெரிதும் உதவக்கூடியது . தமிழில் உள்ள குறவஞ்சி நாடகங்கள் 
யாவும் சிறந்த பொழுது போக்காகும் . இவைகளில் ரஸிக்கக்கூடிய அளவில் 
ஹாஸ்யம் நிறைந்திருக்கும் . இந்நாடகங்கள் , பாகவதமேள நாடகத்திற்கும் , 
கிராமிய நாட்டிய நாடகத்திற்கும் இடையில் நடுத்தரமான அமைப்பைக்கொண் 
டது . இங்கும் அங்குமாக ஒருசில பாடல்கள் கர்நாடக சங்கித பாணியில் 
அமைந்திருக்கும் . ஆயினும் பெரும்பாலான பாடல்கள் எளிமையாகவும் நாட் 
டுப்புறத்திற்கே உரித்தான கவர்ச்சியுடனும் காணப்படுகின்றன . திருக்குற்றாலக் 
குறவஞ்சி , அழகர் குறவஞ்சி போன்ற குறவஞ்சிகள் இலக்கிய சுவையுடனும் 
காணப்படுகின் தன . ஆனால் பெரும்பான்மையான குறவஞ்சிகளின் சாஹத்யங் 
களில் விசேஷமாகக் கூறுவதற்கு ஒன்றுமில்லை . குறவஞ்சிகளை , உயர்ந்த 
இசைக்கொண்டதென்றும் , நடுத்தர இசைக்கொண்டதென்றும் . மெல்லிசைக் 
கொண்டது என்றும் பிரிக்கலாம் . குறவஞ்சிகளில் காணப்படும் இராகங்கள் 
யாவும் சுத்தமான நாட்டுப்பாடல் மெட்டுக்களுடன் கூடிய ரக்தி ராகங்களேயா 
கும் . விறுவிறுப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாட்டியங்களுக்கு ஏற்ற 
ஜாதிக் கோர்வைகள் சாஹித்யங்களின் இடையில் பொருத்தப்பட்டுள்ளன .. 
சில பாடல்களில் காணப்படும் 

ஹாஸ்யங்கள் 

ரஸிகர்களின் 
ஆர்வத்தை தூண்டுவனவாக அமைந்திருக்கும் . 


சுவையான 


குறவஞ்சிகள் பொதுவாக ஒரேமாதிரியான கதையமைப்பைக் கொண் 
டவை . அதாவது , ஒரு பெண்மணி , தலைவி , ஒரு ஸ்தலத்தின் அரசன் , மந்திரி , 
அல்லது பிரதானியின் மீதோ அல்லது அவ்வூரில் கோயில் கொண்டுள்ள இறை 
வன் மீதோ காதல் கொள்ளுதல் ஆகும் . இறைவனே , தலைவி கதலிக்கும் பாத் 
ரமாக ஆகும் போது , இறைவன் பரிவாரங்கள் சூழ ஆடம்பரமாக பவனி வரு 
வதை குறவஞ்சிகளில் காண்கின்றோம் , கடைசியில் தலைவியின் விருப்பம்போல் 
இறைவனை அடைகிறாள் . தலைவியின் விரகதாபம் நன்கு சித்தரிக்கப்படுகிறது . 
தலைவியின் விரகவேதனை , கவிக்கு , விரகதாபத்தை நன்கு சித்தரிப்பதற்குப்பெரி 
தும் உதவுகிறது . அப்போது தகவி மன்மதனை விளித்தலும் , தன் சகிகளைத் 
தலைவனிடம் சென்று தன் மனவேதனையை தலைவனுக்கு எடுத்துரைக்குமாறும் 
வேண்டுகிறாள் . அச்சமயம் குறத்தி தோன்றி தலைவியின் கைரேகைப்பார்த்து 
தலைவியை தலைவன் ஆட்கொள்ள வருவான்று உறுதிமொழி கூறுகிறாள் . தலைவி 
மனமுவந்து குறத்திக்கு விலையுயர்ந்த பரிசுகள் வழங்குகிறாள் . தன் வி தலைவனைச் 
சேருகிறாள் . குறத்தி தலைவிக்குக் குறிசொல்லும் சந்தர்ப்பத்தைப் பயன் படுத் 


27 


திக்கொண்டு பூகோளத்தைப் பற்றியும் , சமூகத்தைப்பற்றியும் , தம் மக்களினத் 
தைப்பற்றியும் பல அரிய செய்திகளைக் கூறும் பாடல்களைப் பாடுகிறாள் . தங்கள் 
மலைவளம் , ஜாதிப் பெருமை , தொழில் மேன்மை இவைகளைப் பற்றிப் பெருமைப் 
பட கூறி கடுகைத் துளைத்துக் கடலை புகுத்தக்கூடிய தன் சாமர்த்தியத்தையும் , 
காகத்தின் கரிய நிறத்தை வெண்மையாக மாற்றக் கூடிய தன் திறனையும் தொழி 
லில் தன் திறமையைப் பற்றியும் பெருமைப்படப்பாடி , குறி சொல்லும் தன்னு 
டைய அபாரத்திறமையையும் கூறுகிறாள் . இதற்கு உதாரணமாக விராலி மலைக் 
குறவஞ்சியில சிங்கியின் பாடலைக் குறிப்பிடலாம் . குறவஞ்சி நாடகத்தின் 
நேரத்தை நீடிக்கும் வகையில் சிங்கன் சிங்கி குளுவன் சம்பவம் அனுபந்தமாகச் 
சேர்க்கப்பட்டுள்ளது . இப்பகுதியில் பக்ஷ சாஸ்திரத்தைப் பற்றி பல சுவை 
யான விஷயங்கள் குறவனின் பாடலிருந்து நமக்குத் தெரியவருகிறது . குறத்தி 
வீட்டிலிருந்து காணாமல் போவதால் குளுவன் அவள் சந்தேகிக்கிறான் . குறத் 
தியைப் பல இடங்களில் தேடி பின்னர் அவளை கண்டு பிடித்து கேள்விகளால் 
மடக்க , குறத்தியும் குளுவனின் கேள்விகளுக்குத் தக்க விடையளிக்கிறாள் . இப் 
பகுதி ரஸிகர்களின் உற்சாகத்வைத் தூண்டும் வகையில் அமைந்திருக்கும் . 
குறத்தித் தலைவியிடமிருந்து கொணர்ந்த பரிசுப்பொருள்களைக்குளுவன் கண்ட 
தும் மனம் மாறி சந்தோஷமடைந்து குறத்தியுடன் தன் இல்லத்திற்குச் செல்கி 

நாடகத்தில் குறவன் குறத்தி தோன்றும் பகுதியில் சிறந்த கிராமிய 
இசையும் நடனமும் கற்பனைக்கெட்டாத விஷயங்களும் காணப்படுகின்றன . 


றான் . 


க 


குறவஞ்சி , செந்தமிழில் வழங்கிவரும் தொண்ணூற்றாறு நூல் 
களுள் ஒன்று எனவும் , இயலாகவுள்ள தமிழ்ப் பாடல்களை இசையுடன் பாடி 
அபிநயம் பிடிப்பதாலும் , இயல் , இசை , நாடகம் என்னும் முத்தமிழும் இதனு 
அடக்கம் என்பதாலும் , நாடகத் தமிழில் ஒரு முக்கிய வகையைச் சார்ந்தது . 
ஆதியில் குறத்திப் பாட்டு என்ற ஒன்றே இருந்தது . இது குறத்தி குறி கூறு 
தலைத் தெரிவிப்பது . இதற்கு இலக்கணப் பன்னிருபாட்டியலில் கண்டுள்ளது . 


இறப்பு நிகழ்வெதிர்வென்று முக்காலமும் 
திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே 
குறத்திப் பாட்டும் அதனாரற்றே " 

[ பன்னிருபாட்டியல் ; 53 ; குறத்திப்பாட்டு ) 


அதாவது , குறத்திப்பாட்டில் குறத்தி , இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என்னும் 
மூன்று காலத்து நிகழ்வனவற்றையும் அறிந்து சிறந்த வகையில் அமைய 
உரைத்தலைப் பாடுவதாம் , குறத்திப்பாட்டை யொட்டி கலம்பகத்துள் குறம் 
என்ற ஒரு செய்யுள் இடம் பெற்றது . இதையே அடிப்படையாகக் கொண்டு 
தற்காலத்தில் இசைப்பாட்டுக்களால் குறம் என்னும் மற்றொரு கைநூல் 


28 


தோன் றியது . இதிலுள்ள செய்யுட்களெல்லாம் குறத்தியின் வார்த்தைகளே 
(dialect ) குமரகுருபர சுவாமிகளின் மீனாட்சியம்மை குறம் இப்பிரபந்தத்திற்கு 
உதாரணமாகும் . 


வைண 


. 


பிரபர் தமென்றும் குறவஞ்சியைக் குறிப்பர் . ஆயினும் , 
நாலாயிர திவ்யப்பிரபந்தம் , மற்றும் பௌராணிகப் பிரபந்தங்களினின்றும் 
இது வேறுபட்டது . அதேசமயம் , தமிழ் இலக்கியத்தில் காணப்படும் ஆற்றுப் 
படையென்னும் பிரபந்தத்துடன் குறவஞ்சியை ஒப்பிடலாம் . ஆற்றுப்படை 
என்பது , ஆற்றுப்படுத்துவது அல்லது வழிப்படுத்துவது என்று பொருள் படும் , 
பொதுவாக இப்பிரபந்தம் , வீதியில் , பசியாலும் பட்டினியாலும் வாடி , தன் 
அழகிய மனைவியையும் சுற்றத்தாரையும் காக்க வேண்டிய பொறுப்பினால் தளர் 
வுற்ற கலைஞனை , வள்ளலிடமிருந்து நிறைய பரிசுகள் பெற்றுத் திரும்பிவரும் 
கலைஞன் சந்திக்கும் காட்சியுடன் தொடங்குகிறது . வள்ளலிடமிருந்து பரிசு 
பெற்றுத் திரும்பும் கலைஞன் , ஏழைக் கலைஞனிடம் கொண்ட பச்சாதாபத்தி , 
லும் , அவனது கலையில் தனக்கு உண்டான மதிப்பினாலும் வள்ளலைப் பெரு 
மளவு புகழ்கிறான் . தான் வள்ளலிடம் சென்ற விதத்தையும் , பராக்ரமம் 
பொருந்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய வள்ளல் எவ்வாறு கலைக்கு அடிமை 
யானான் என்பதையும் , வள்ளல் தனக்கு அளித்த ராஜோபசாரத்தையும் , தன் 
ஏழ்மை நிலையை மாற்றி ஏராளமாகப் பரிசுகளும் பொன்னும் மணியும் கொடை 
யாக அளித்து , யாவராலும் தான் போற்றப்பட்டு மதிக்கப்படும் நிலைக்கு 
வள்ளல் தன்னை ஆளாக்கியதையும் விரிவாகக் கூறுகிறான் . பிறகு , வழிகாட்டி 
யாக ( guide ) வள்ளலின் இருப்பிடத்தையடைவதற்குச் செல்லவேண்டிய 
வழியையும் , பூகோள நிலையையும் , வழியில் கடந்து செல்லும் ஊர்களில் 
காணும் இயற்கை வனப்புகளையும் , மக்கள் வாழ்க்கை வளங்களையும் , பற்றிக் 
கூறி , வள்ளலின் பராமரிப்பில் எவ்வாறு சிறந்து அமைதியுடனும் , காணப்படு 
கின்றன என்பதைக் கூறுகிறாள் . முதலில் வள்ளலால் ஆதரவளிக்கப்பட்ட 
கலைக்கும் , ஆதரவில்லாது வாழும் கலைக்கும் , கலைஞனின் ஏழ்மை நிலைமைக்கும் , 
கலையின் கம்பீரத்திற்கும் உள்ள வித்தியாசங்களைக் காண்கிறோம் . கடைசியில் 
இந்த வேற்றுமை வள்ளலின் கொடைவன்மையால் மறைவுற்று கலைஞர்களின் 
உள்ளங்களில் அமைதியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவதைக் காண் 
கிறோம் . 


ஆற்றுப்படைகளில் வரும் வழிப்போக்கனான கலைஞனை , குறம் பாடல் 
களில் வரும் குறத்தியுடன் ஒப்பிடலாம் . எவ்வாறெனில் இருவரும் வழிகாட்டிக 
ளாக வருகின்றனர் . வள்ளலின் கொடைத்திறனையும் வீரச் செயல்களையும் வழி 
காட்டியான கலைஞன் புகழ்வதுபோலவே , குறத்தியும் பாட்டுடைத் தலைவனின் 
குணவிசேஷங்களையும் , வீரதீரப் பிரதாபங்களையும் புகழ்ந்து பாடி , தலைவி 


1. குறத்தி என்னும் சொல் குறம் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாகக் 
கொள்வதே பொருந்தும் . வடமொழிச் சொல்லான கிராதா கிராதி என்பதி 
லிருந்து வந்ததாக ஆகாது . 


29 


தலைவனை அடைவதற்கான உபாயங்களைக் கூறி வழி காட்டுகிறாள் . கலைஞனைப் 
போலவே , குறத்தியும் , பாடலாலும் , அபிநயத்தாலும் , தலைவனுடைய நிலவளம் 
சிணைவளம் முதலியவற்றைக் கூறி , தங்கள் மலைவளம் , நாட்டு வளம் தொழில் 
வளமும் கூறி , பின்னர் , தலைவியை நோக்கி , குறி கூறுவதற்கு முன் மெழுகி , 
கோலமிட்டு பிள்ளையார் வைத்து பூஜை செய்வதற்கானப் பொருளகளைச் 
சேகரிக்குமாறு கூறி தெய்வத்தைப் பரவி தலைவிக்குக் குறி கூறுவதும் , கடைசி 
யில் பாட்டுடைத் தலைவனை வாழ்த்து வதும் , குறம் என்னும் பிரபந்த நூலுள் 
அடங்கும் செய்திகளாகும் . இக்குறத்தையே மாதிரியாக வைத்துக்கொண்டு 
பிற்காலத்துப் புலவர்கள் குமத்தி குறி கூறுவதை நாடகமாக்கிவிட்டனர் 
எப்படியெனில் , நாடகமாக்கும்போது நாடகத்திற்கு முக்கியமான இசைகளும் . 
பாத்திரங்களின் பேச்சும் , கட்டியக்காரன் வருகை முதலியனவும் நாடகத்தில் 
போல் இங்கும் முக்கியமாயின . குறவஞ்சி வரிவுற்ற வழி கீழ்வருமாறு : 


தலைவன் பவனி வருகிறான் தலைவி ; அவனைக்கண்டு காமுற்று , சந்திரனையும் 
மன்மதனையும் , தென்றல் முதலிய பொருளையும் முன்னிலைப்படுத்தி புலம்பி விரக 
நோயால் துன்பமுறுகிறாள் . அச்சமயம் தோழிகள் வருகின்றனர் ; சைத்யோப 
சாங்கள் செய்கின்றனர் ; தலைவியைத் தேற்ற முயலுகின்றனர் ; அவள் தேற 
விலலை ; தலைவ ஒரு தோழியை தலைவன் பால் தூது விடுகிறாள் ; அப்பொழுது ஒரு 
குறத்தி வந்து மலைவளம் , நாட்டுவளம் , வாசல்வளம் , தன் திறன் முதலிய 
வற்றைக் கூறி தெய்வம் தொழுது தலைவிக்குக் குறி கூறுகிறாள் . தலைவியும் 
குறத்தியும் பேசிக்கொள்ளும் சம்பாஷணை ருசிகரமானது . இறுதியில் தலைவி 
குறத்திக்கு வெகுமதிகள் பல அளித்து அனுப்புகிறாள் . இங்ஙனம் குறவஞ்சி 
( குறவஞ்சி = குறப்பெண் ) விரிவுற்றது . 


தன் 


குளுவ நாடகம் என்னும் பிரிதொரு நூலும் உண்டு . அது குறவனாகிய 
குளுவனைப் பற்றியும் குறப்பெண்ணைப் பற்றியும் எழுதப் பெற்றது . 
குளுவன் தன் கையாளாகிய குறவனுடன் ( பாங்கன் ) வேட்டையாடுவதும் . 

மனைவியாகிய குறத்தியை நினைத்துப் புலம்புதலும் , அப்பொழுது 
கையாள் குறத்தியின் அடையாளங்களைக் கேட்டறிந்து குறத்தியைத் தேடிச் 
சென்று அவனைக் கண்டு திரும்பி வந்து சொல்வதும் , பிறகு குளுவன் குறத்தி 
யைக் கண்டு ஐயயுற்று வினாவி உரையாடி அவள் ஊடலைத் தீர்த்து ஒன்றுபடு 
வதும் குளுவ நாடகத்தின் அமைப்பாகும் . குளுவ நாடகம் என்பதால் அது 
புலவரால் நாடகமாக நடிப்பதற்கென்றே எழுதப் பெற்றமைப் புலனாகும் 
எனவே , குறத்தி குறி கூறும் நாடகமும் , குளுவ நாடகமும் சேர்ந்ததே குறவஞ்சி 
யென்னும் பிரபந்தமாகும் . இவ்விரண்டும் ஒரு நாடகமாக இணைக்கப்பட்டன 
என்பதற்குச் சான்றுகள் பின் வருமாறு : 


( 1 ) குறவஞ்சியில் முன்பகுதிக்கும் பின் பகுதிக்கும் தொடர்பேயில்லை . 
இவ்வித அமைப்பு நாடக வியலுக்குப் புறம்பானது . எவ்வாறெனில் முன் 


30 


பகுதியோடு தலைவியும் அவனச் சார்ந்தாரும் மேடையிலிருந்து மறைந்தே 
விடுகின்றனர் . பிற்பகுதியில் அவர்கள் மேடைக்கு வருவதில்லை . 


( 2 ) குறி கூறும் குறத்தி கணவனுடன் பிணங்கிக் கொண்டு வந்தாளென் 
பது பல குறவஞ்சிகளில் முற்பகுதியில் விளக்கப்படவில்லை , இது பிற்பகுதி 
யில் தான் விளக்கப்படுகிறது . 


( 3 ) ஆதியில் குறவஞ்சி தெய்வங்களையே பாட்டுடைத் தலைவனாகக் 
கொண்டது . 

பிற்காலத்திய புலவர் சிலர் தம்மை ஆதரித்த மன்னரையும் , 
வள்ளல்களையும் பாட்டுடைத் தலைவராக்கி குறவஞ்சி எழுதலாயினர் . தெய்வங் 
களைப் பாட்டுடைத் தலைவராகக் கொண்ட 

த )வஞ்சிகளை நோக்குங்கால் 
( குற்றாலக் குறவஞ்சி , அழகர் குறவஞ்சி , கும்பேசர் குறவஞ்சி , தியாகேசர் 
குறவஞ்சி ) அவற்றுள் முற்பகுதியில் அமைந் துள்ள காதல் , 

ஜீவாத்மன் 
பரமாத்மனை நாடுவதையே லக்ஷபமாகக் கொண்டு தெய்வீகமானது . முற்பகுதி 
யில் தோன்றும் குறத்தியின் பாகம் எத்தகையதெனில் , சமயத்துறையில் 
ஜீவன் இறைவனை அடையும் வழியை போதிக்கும் ஆசார்யனின் ஆற்றுப்படுத் 
தும் செயலை ஓக்கும் . முற்பகுதியில் காணப்படும் தெய்வீகக் காதல் தான் , வட 
மொழியில் ஸ்ரீ ஜெயதேவரின் ( கி . பி . 12 - ம் நூற்றாண்டு ) “ கீத கோவிந்தம் 
என்னும் நூலின் சாரமெனக் குறிட் பிடத் தக்கது . அங்ஙனமே மாணிக்க 
வாசகரின் திருக்கோவையும் ( திருவெம்பாவை ) ஆண்டாளின் திருப்பாவையும் 
இந்தகைய தெய்வீகக் காதலையே குறிப்பதாகும் . ஏனைய பிரபந்தங்களின் 
ஆதாரங்களைக் கொண்டே குறவஞ்சி நாடகங்கள் தோன்றியதாகும் . 


இதற்கு எதிர் பதமாகப் பிற்பகுதியிலோ மானிடரை மானிடர் காதலிக் 
கும் வெறும் காதலே , அக்கா தக உணர்த்தும் இடக்கரான மொழிகளே ,, 
கிராமிய நடைத் தழுவினவாகவே காணப்படுகின்றது . ஆகையால் முற்பகுதி 
தெய்வீகக் காதலையும் ( பேரின்பம் ) , பிற்பகுதி மானிட காதலையும் ( சிற்றின் 
பத்தையும் ) குறிக்கும் . 


( 4 ) உத்தேசமாக இருநூறு ஆண்டுகளாக தமிழ் நாட்டிலே மக்களின் 
கலையார்வம் மிகுந்து , நீண்ட நேர நடிப்பை மக்கள் உள்ளம் விழைவதாயிற்று . 
இரவில் தொடங்கி விடியும்வரை ஆடப்பெற்ற கூத்தே இதற்கு எடுத்துக் 
காட்டாகும் . கூத்தில் உள்ள கிராமிய நடையுடை பாவனைகளையே அவர்கள் 
விரும்பினர் . அவ்விருப்பமே இசைகளிலும் பாய்ந்தது . இதனை நோக்குற்ற 
புலவரும் அன்னவரை மகிழ்விக்க குளுவ நாடகத்தை பிற்பகுதியாகச் செய்து 
உடன்கூட்டி தங்கள் குறவஞ்சிகளை எழுதலாயினர் . இதற்கு உதாரணமாக 
அச்சிலுள்ள குற்றாலக் குறவஞ்சி பதிப்புகளுள் ஒன்றில் குறத்தி குறி கூறுதலும் 
குளுவ நாடகமும் இருவேறு பகுதிகளாகப் பெற்றுள்ளன . 


31 


குறவஞ்சி நாடகங்களுள் பிரபந்த வகையைச் சேர்ந்த தியாகேசர் குற 
வஞ்சியில் , திருவாரூர் ஸ்தலத்தில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ தியாகராஜ 
ஸ்வாமியே பாட்டுடைத் தலைவன் . சோழ தேசத்திலுள்ள க்ஷேத்ரங்களில் 
ஒன்றான திருவாரூர் சைவசமயக் குரவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் . 
பிறக்க முக்தி தரும் திருவாரூர் ஸ்தலம் சப்த விடங்க கேத்ரங்களுள் ஒன்றான 
தும் முதன்ாையான தம் ஆகும் . பூமி சேவியின் ஹ்ருதய கமலமாகவும் கூப் 
படுகிறது . ) தியாகேசர் 

குறவஞ்சியின் பாட்டுடைத் தலைவியின் பெயர் 
ராஜமோகினி . 


செழுநற் கலைகளை சித்தரிக்கும் போது மூன்று முறைகளைக் கையாளலாம் 
அவையாவன , சங்கேதம் , சங்க்ரஹம் , வஸ்தாரம் ( symbolic , synoptic & 
narrative ) தியாகேசர் குறவஞ்சி , இசையையும் நாட்டியத்தையும் ஒருங்கே 
கொண்டு நாடகக் கலையை சங்கரஹமாசச் சித்தரிப்பதால் , இரண்டாவது 
வகைக்கு ஒரு சிறந்த எடுத்துக் காட்டாகும் . மற்ற குறவஞ்சிகளைப் போலில்ல 
மல் தியாகேசர் குறவஞ்சி பிரத்யேகமான அமைப்பைக் 

கொண்டது . 
குறவஞ்சிகளில் பொதுவாகக் காணப்படும் கட்டங்கள் தியாகேசர் குறவஞ்சி 
யில் கிடையாது . உதாரணமாக , காப்பு தோடயம் , மங்களம் ஆகிய உருப்படி 
களுக்குப் பிறகு கட்டியக்காரன் மேடையில் தோன்றி தலைவன் பவனிவருவதை 
அறிவிப்பது இக்குறவஞ்சியில் காணப்படவில்லை . 
நாயகியான ராஜமோகினி தியாகேசரைப் பார்த்ததையோ அல்லது பார்ப்ப 
தையோ எங்கும் குறிக்கப்படவில்லை . இந்த கட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு 
நாட்யாச்சார்யளின் கற்பனைத் திறனுக்கே விட்டு விட்டார் இக்குறவஞ்சியை 
இயற்றிய புலவர் . அதே போல் நாடகத்தின் இரண்டாம் பகுதியில் , அதாவது , 
குளுவ நாடகத்தில் குறவனும் அவனது பாங்கனும் பறவை வேட்டையாடுவது 
திடீரென்று குறவனுக்குத் தன் மனைவியான குறத்தியின் நினைவுவர , பல இடங் 
களில் தேடியும் அவளைக் காணப்பெறாமையால் வருந்தி ஏக்கமுருகிறான் ,. 
தன் பாங்கனை குறவனிடம் குறத்தியின் அடையாளங்களைக் கூறி குறத்தியைக் 
கண்டு பிடிக்குமாறு வேண்ட , குறவனும் குறத்தி தலைவனின் ஸ்தலத்தில் 
இருப்பதை குறவனுக்குத் தெரிவிக்க , குறவனும் குறத்தியும் ஒருவரையொரு 
வர் சந்தித்து தலைவனுக்கு வணக்கம் செலுத்து கிறார்கள் - இந்த விவரங்களெல் 
லாம் சுருக்கமாக தியாகேசர் குறவஞ்சியில் காணப்படுகின்றன . 


இக்குறவஞ்சிக்கு நேர்மாறாக , எல்லா குறவஞ்சிகளிலும் , முக்கியமாக 
அழகர் குறவஞ்சியில் காணும் பாணி விஸ்தாரமான அமைப்பைக் கொண்டது . 
மேடையில் கட்டியக்காரனின் தோற்றத்திலிருந்து ஆரம்பித்து , தலைவி மால் 
அழகரின் பவனியைக் கண்டு அழகர் மீது காமுறுகிறாள் ; காதல் விரகத்தால் 
அவதியுறும் தலைவி தன் சகியை நோக்கி தலைவனிடம் சென்று தன் காதலைத் 
தலைவனுக்குத் தெரிவிக்குமாறு வேண்டுகிறாள் ; சகிகளும் , தலைவியின் தாயாரும் 
தலைவிக்கு சந்தோஷமளிக்கும் உபாயங்களைக் கையாண்டு சோர்வடைகின்றனர் . 


மை 


32 


அச்சமயம் குறத்தி தோன்றி , தன் நாட்டுவளம் , மற்றும் தன் தொழிலைப் பற்றி 
யும் பெருமைப்பட கூறி முடித்தபின் , தலைவிக்குக் குறிபார்த்து , அவள் எண்ணப் 
படியே அவள் விரும்பும் தலைவனை அடைவாள் என்று உறுதி மொழி பகர்கின் 
றாள் : இது போன்ற , குறவஞ்சி நாடகங்களில் காணப்படும் மற்ற விவரங்கள் 
யாவும் அழகர் குறவஞ்சியில் விரிவாகக் கூறப்பட்டுள்ளன . தியாகேசர் 
குறவஞ்சியில் , ராஜமோகினியின் விரக வேதனையைச் சித்தரிக்கும் கட்டத்தில் 
வெண்ணிலா , தென்றல் , மன்மதன் ஆகியவைகளை 

விளிப்பதுடன் கூட 
ஸ்ரீ தியாகராஜரையே நேராக விளித்து அவருடைய பாராமுகத்தைக் கூறி 
புலம்புகிறாள் . 


தியாகேசர் குறவஞ்சியில் காணப்படும் மற்றொரு விசேஷ அம்சம் 
யாதெனில் , அகவலில் ( பாடல் 20 ) நாரதரே குறத்தியாகத் தோன்றினார் என்று 
யால் சிங்கனாக வேடம் புனந்து நாரதரைத் தேடி வந்தார் என்றும் கொடுக்கப் 
பட்டுள்ளது : கீதை தும்புரு சிங்கன் போல் துலங்கவே தோன்றனாரே , 
அகவலில் திருவாரூர் ஸ்தலத்தைப் பற்றிய செய்திகளும் மனுநீதி சோமன் கதை 
யும் விரிவாகக் கொடுக்கப்பட்டுள்ளன . குறத்தியின் பாடல்கள் வாசல்வளம் , 
மலைவளம் , குறத்தி கண்டு தரிசித்த க்ஷேத்ரங்களின் பெயர்கள் ஆகியவை கொடுக் 
கப்பட்டுள்ளன . இதைத் தவிர , மற்ற குறவஞ்சிகளில் , காணப்படாத அண்ட 
கோள தரு ஒன்றும் இக்கு றவஞ்சில் அடங்கியுள்ளது . பொதுவாக மற்ற 

காணப்படும் பின் வரும் விஷயங்களும் இக்குறவஞ்சியில் 
காணப்படுகின்றன . தலைவி ராஜமோகினி குறத்தி உரையாடல் , குறத்தியின் 
தொழிலைப் பற்றிய தற்பெருமை , குறத்தியிடம் குறிகேட்டு பயனடைந்தவர் 
களின் பெயர்களும் அவர்கள் அவளுக்கு அளித்த பரிசுகளின் விவரமும் , குறத்தி 
தலைவியை நோக்கி தெய்வ பசைக்கு ஆயத்தம் செய்யுமாறு கூறி , தெய்வங்களைத் 
தொழுது தலைவிக்குக் கூறி சொல்லுதல் , தலைவனின் அங்க அடையாளங்களையும் 
குணவிசேஷங்களையும் கூறி , ஹீதியாகராஜர் ராஜமோகினியை மருவ வரும் 
பொன்னாளையும் கூறுகிறாள் . 


குறவஞ்சிகளில் 


. 


தியாகேசர் குறவஞ்சியின் ஆசிரியர் இன்னாரென்று தெரியவில்லையாதலால் 
ஆராய்ச்சிக்குட்பட்ட விஷயமாக உள்ளது . ஆனால் , இக்குறவஞ்சியின் ஆசிரியர் 
கி . பி . 18 ம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தார் என்று தெரியவருகிறது . 
இவர் மஹாராஷ்ட்டிர மன்னர் இரண்டாம் சாஹஜி ( கி . பி . 1614-1712 ) யின் சம 
காலத்தவர் என்பது , அம்மன்னரை, 3 , 15 , 25 , 31 - ம் பாடல்களில் இக்குறவஞ்சி 
யாசிரியர் குறிப்பதிலிருந்து அறிய முடிகிறது கலை , இலக்கிய 
அபிமானியான சாஹஜி மன்னரே புகழ்பெற்ற நாடக ஆசிரியராகத் திகழ்ந்தார் 
தியாகேசர் குறவஞ்சியை அவர் இயற்றியிருந்தால் , அவர் நாடகங்களில் காணப் 
படும் அங்கிதமான தியாகேச , தியாகேசனுத போன்ற முத்திரைகள் 
குறவஞ்சிப் பாடல்களில் அமைந்திருக்கும் . அத்தகைய முத்திரையேதும் 
காணப்படாமையால் , அம்மன்னரது சமஸ்தானத்தைச் சேர்ந்த ஒரு புலவரால் 
குறிப்பாக முத்துக் கவிராயரால் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் . முத்துக் 


33 


கவிராயரே மன்னர் சா ஹஜியின் பேரில் ஒரு குறவஞ்சி தமிழில் இயற்றியுள்ளார் . 
சாஹஜி மன்னரின் கிராத விலாஸம் என்னும் நாடகத்தில் சமஸ்க்ருதத்தில் 
இயற்றியுள்ள தோடய மங்கள ததை , முத்துக் கவிராயர் தம் குறவஞ்சி நாடகத் 
தின் ஆரம்பத்தில் சோத்துள்ளார் . இந்த மங்களம் பின் வருமாறு : 

Jaya Parvati - ramana - Jaya Janakiramana | 
Jaya Antakadamana - Jaya Madhusudana | 
Jaya Tripurasamkara na - Jaya Vedoddhāraṇa | 
Jaya Akhilanutacarala - Jaya Janabharaiya || Jaya Jaya || 
Jaya Ravišasinetra - Jaya Akhilanutapātra 
Jaya pavanacaritra - Jaya Jaganmitra | 
Jaya Nandivaravaha - Jaya Adajavaha 
Jaya Nityasotsäha - Jaya ......... mitadāha || Jaya Jaya || 


தோடய மங்களத்திற்(சப் பிறகு கீழ்க்கண்ட செய்யுளுடன் தனது 
கு வஞ்சி நாடகத்தை ஆரம்பிக்கிறார் . இச் செய்யுள் அவரது அங்கிதத்தைக் 
கொண்டுள்ளது . 

குறி சொல்ல நல்ல குறவஞ்சி வருவதும் கன்னி 

ஸஹஜேந்திரனை கலந்து சேருவதும் என்னும் 
இவ்வகைய இ ( ய ) குறவஞ்சியாய் | 

பொங்கயமாய் ஸஹஜபூபதி மீதில் 
அங்கிதமாக அறிந்த முன் தன்னால் 

கருதிய முத்துக்கவி யுரைத்தானே . ” . 
முத்துக்கவிராயர் தியாகேசர் குறவஞ்சியையும் இயற்றியிருப்பாரெனில் 
தன்னுடைய முத்திரையை குறவஞ்சிப்பாடல்களில் வைத்திருப்பார் . தியாகேசர் 
குறவஞ்சியில் கையாண்டுள்ள தமிழின் நடை முத்துக்கவிராயரின் பாணியைப் 
போலில்லாமல் , எளிமையாகவும் , பாமர மக்களுக்குப் புரியும் வகையில் 
அமைத்துள்ளது . தியாகேசர் குறவஞ்சியின் ஆசிரியரை நிர்ணயிப்பதற்கான 
போதிய ஆதாரங்கள் குறவஞ்சிப் பாடல்களிலோ அல்லது சமகாலத்திய இதர 
நூல்களிலோ கிடைக்கப் பெறாமையால் , இக்குறவஞ்சியை இயற்றிய புலவர் 
இரண்டாம் சாஹஜி மன்னர் காலத்தவரென்றும் , திருவாரூர் தியாகேசர் மீதில் 
அளவு கடந்த பக்தி கொண்டவரென்றும் , தெரியவருகிறது . தமிழ் மொழியில் 
எளிய நடையில் , இசை நாட்டிய - நாடக ரூபத்தில் மதுரபக்தியென்னும் பகவத் 
காமாவை பாமர மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்துக்காட்டாக அமைந்துள் 
ளது தியாகேசர் குறவஞ்சி . 

குறவஞ்சி நாடகங்கள் சம்பிரதாயமாக ஆலயச் சடங்குகளில் முக்கிய 
மாகக் கருதப்பட்டு திருவிழாக் காலங்களில் நடிக்கப்பட்டும் வந்ததாக முன்னமே 
கூறினோம் . அவ்விதமே தியாகேசர் குறவஞ்சியும் திருவாரூரில் ஸ்ரீ தியாகராஜ 
ஸ்வாமி ஆலயத்தில் , கீழைக் கோபுரத்திற்கருகில் உள்ள தேவாசிரிய மண்டபத் 
தில் (படம் ) பங்குனி மாதத்தில் நிகழும் ப்ரம்மோற்சவத்தின்போது நடத்தப் 


1- குறவஞ்சி நாடகம் - M.527 . தெலுங்குப் பகுதி , சரஸ்வதி மஹால் 
நூலகம் , தஞ்சாவூர் . 


34 


அருகில் 


பட்டு வந்ததாக ஆதாரபூர்வமாகக் கடைத்துள்ள செய்தி கூறுகிறது . 
நாடகம் இரவின் பிற்பகுதியில் ஆரம்பித்து விடியும்வரை நிகழ்த்து , மூன்று 
நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததாகத் தெரிகிறது . இக்குறவஞ்சியின் 
பாடல்கள் பிரசித்தமாக இருந்தன என்பதற்குச் சான்றாச , வாசலிது வாசலிது 
என்கிற நாதநாமக்ரியை ராகத்தில் அமைத்துள்ள 25 -வது பாடல் , தியாகராஜ 
ஸ்வாமியின் கர்ப்பக்ருஹத்தின் தென்புறத்திலுள்ள பலகணியின் 
நித்த்யோ த்சவத்தின் போதும் விசேல காலங்களிலும் தேவரடியார்கள் நின்று . 
பாடுவது வழக்கமாம் . இது காரணம் பற்றியே இந்த பலகணிக்கு தென்ன 

என்ற பெயர் நிலைத்துவப்பட்டது . மேலும் இக்கூற்று , தியாசேர் 
குறவஞ்சி ஒரு முக்கியமான ஸ்தலபுராணம் என்பதை குசுப்படுத்துகிறது , 
ஆயினும் வருந்தத்தக்க வயம யாதெனில் , இத்தகைய சிறப்பு வாய்ந்த 
தியாகேசர் குறவஞ்சி நாடகம் , 

நாடகம் , கடந்த சுமார் 50 வருட காலமாக நடிக்கப் 
படாமல் மறைந்துவட்டதேயாகும் . இருப்பினும் , இப்பாடல்களின் பெட்டுக்கள் 
அறவே அழிந்து போகாமல் , திருவாரூர் கோவிலைச் சேர்ந்த நாட்டிய மகளிரின் 
குடும்பத்தைச் சேர்த்த பூமதிய.ஆர் . திலகம் என்கி பெண்மணியிடமிருந்து 
எனக்குக் கிடைத்துள்ளன . 


வாசல் 


ஸ்ரீ தியாகேசர் கு.வருசியின் ஆதாரபூர்வமான பதிப்பை வெளியிட 
வேண்டும் என்னும் நோகத்துடன் பாடல்களை ஸ்வர ஸாஹித்யத்துடனும் . 
நாட்டியத்திற்கு வேண்டிய ஐதிக் கோர்வையுடனும் நேர்முகமாகச் சேகரித்த 
வர்ணமெட்டுக்கள் போன் வைகளுடனும் தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளது , 
இதற்கு தஞ்சை மஹாராஜா சரபோஜியின் சரஸ்வதி மஹால் நூலகத்திலிருந்து 
தமிழ்ச் சுவடி , சம்ஸ்க்ருத மொழியில் உள்ள சுவடி இவைகளின் பிரதிகளும் , 
சென்னையில் அடையாறிலுள்ள டாக்டர் உ . வே . சுவாமிநாத ஐயர் நூலகத்தி 
லிருந்து கிடைத்த திரு . எஸ் . கலியாண சுந்தரமய்யரின் பதிப்பும் பெரிதும் 
உதவின . இவற்றுள் கலியாண கந்தரமய்யரின் பதிப்பு சுத்த சாஸத்தியத்துடன் 
67 பாடல்களைக் கொண்டு பூர்த்தியானது . இப்பாடல்கள் , காப்பு , தோடயம் , 
தரு , கீர்த்தனம் இவைகளைத் தவர , செய்யுட்களில் உள்ள 

சீர்வகைகளான 
கட்டளைக் கலிப்பா , அகவல் , சந்தவிருத்தம் , தாழிசை , தரவுக் கொச்சகக் 
கலிப்பா , கொச்சகக் கலிப்பா ஆகியவைகளையும் கொண்டு அமைந்துள்ளன , 
சரஸ்வதி மஹால் நூலகத்திலிருந்து கிடைத்துள்ள தமிழ்ச் சுவடியில் சுமார் 
அறுபது பாடல்கள் உள்ளன . அவற்றுள் முதல் எட்டு பாடல்கள் விடுபட்ட 
வார்த்தைகளுடன் பூர்த்தியாக இல்லை ; 57 - வது பாடல் முழுவதும் , 60 வது 
பாடலில் ஒரு பகுதியும் காணப்பட வில்லை. சம்ஸ்க்ருத மொழியிலுள்ள சுவடியில் 
27 பாடல்களே உள்ளன . அச்சிடப்பட்ட , கலியாண சுந்தரமய்யரின் பதிப்பு 
பூர்த்தியாகவுள்ள தால் அதையே அடிப்படையாக கொள்ளப்பட்டுள்ளது . இப் 
பிரதியிலும் 66 -வது பாடல் பூர்த்தியாக இல்லாவிட்டாலும் நடை முறையில் 
பாடப்பட்டு வந்த முறையை திருவாரூரைச் சேர்ந்த ஒரு வயோதிக மா திட 
மிருந்து அறிந்த விடுபட்ட சாஹித்யத்தை பூர்த்தி செய்து திருத்திக் கொடுக்கப் 
பட்டுள்ளது . பாடல்களின் சாஹித்யம் எல்லா பிரதிகளிலும் , ஸ்ரீமதி திலகம் 
மாள் அளித்த பாடாந்திர முறையிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக உள்ளது . 


35 


இவைகளை ஒருங்கே திரட்டி ஓப்பிட்டு , திருத்தப்பட்ட பாடமுறையை இந்த 
பதிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது . 

பேதங்களை ஆங்காங்கே தகுந்த 
குறிப்புகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளது . 


பாட 


நம் : 


தியாகேசர் குறவஞ்சியின் பாடல்களின் வர்ண மெட்டுக்களை கவனிக்கும் 
போது அச்சுடப்பட்ட பதிப்பிலும் , சம்ஸ்க்ருத சுவடியிலும் ஒரு சில பாடல் 
களுக்கு இராகத்தின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளன . இரண்டு பிரதிகளிலும் 
காணப்படும் இராகங்கள் திலகம்மாள் அளித்த வர்ண மெட்டுக்களிலிருந்து 
கண்டு பிடிக்கப்பட்ட இராகங்களினின்று வேறுபட்டுள்ளது . சம்ஸ்க்ருத 
சுவடி ஸ்ரீ கனேசாய என்னும் இறைவணக்கத்துடன் 

ஆரம்பிக் 
கிறது . பின்வரும் பாடல்கள் விருத்தம் 

தலைப்பின் கீழ் 
காணப்படுகிறது . அச்சிடப்பட்ட பிரதியில் இறை வணக்கப் பாடல்கள் 
காப்பு 

ப்பு என்னும் தலைப்பின் கீழ் காணப்படுகின்றன . தமிழ்ச் சுவடியிலே 
இவை யாவும் குறிக்கப்படவல்லை . இராகமும் குறிக்கப்படவில்லை . தரு மட்டும் 
கொடுக்கப்பட்டுள்ளது . கீழ்க்காணும் அட்டவணையில் இராகங்களின் பெயர் 
கள் கொடுக்கப்பட்டுள்ள பாடல்களின் எண்ணும் ராகங்களின் பெயர் 
களும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


என் 


36 


பாடலின் எண் 


சம்ஸ்க்ருதச் சுவடி 


அச்சுப் பிரதி 


சம்பிரதாயமாக 
பாடப்பட்டு வந்த 
இராகங்களின் 

பெயர்கள் 


பாடல் 10 


ஆஹிரி 


ஹுசேனி 


11 


காம்போஜி 


காம்போஜி 


காம்போஜி 


. 


23 


12 


நாத நாமக்ரியா 


சாவேரி 


13 


ஆஹிரி 


ச.ஹானா 


15 


பந்துவராளி 


பந்துவராளி 


சாரங்கா 


18 


பைரவி 


பைரவி 


இராகமாலிகை 


21 


ஸௌராஷ்ட்டிரம் 


சங்கராபரணம் 


22 


ஸௌராஷ்ட்டிரம் 


ஸௌராஷ்ட்டிரம் 


3 , 


23 


மத்யமாவதி 


மத்யாமாவதி 


கமாஸ் 


29 


25 


குறஞ்சி 


சங்கராபாணம் 


நாதநாமக்ரியா 


27 


பரசு 


நாதநாமக்ரியா 


பெஹாக் 


. 


29 


பைரவி 


கல்யாணி 


30 


மோஹனம் 


மோஹனம் 


Dr. வெ . பிரேமலதா 


ஸ்ரீ தியாகேசர் குறவஞ்சி 


( குறவஞ்சி நாடகம் ) 


காப்பு 


இராகம் ; பெள்ளி 


விருத்தம் 


திங்கள் சேர் சடையர் ஆரூர்த் 

தியாகாதி ராசர் 1 மீதில் 


துங்கவங் கார மோகத் 

துறைக்குற வஞ்சி பாடப் 


பங்கயத் திருமால் வேதன் 

பண்ணவர் முனிவர் போற்றும் 


மங்களம் தருவா தாவி 

வாரணங் காப்புத் தானே . 


( குறிப்புரை ) - துங்கம் - மேன்மை . வங்காரம் - பொன் . பங்கயத்திருமால் . 

தாமரையை ஏந்திய திருமால் ; தாமரைப் பூவிலுள்ள திருவையுடைய மால் 
எனினும் ஆம் . வாதாவி வாரணம் - வாதாவி விநாயகர் ; ஸ்தல விநாயகர் . 


இராகம் : பௌளி 


விருத்தம் 


ஸாரீ 


பககா 


தாபாபா 


கா 


திங் . 


கள் ... சேர் சடையர் 


ஆரூர் 


தாபாதா பா 


காபதப் 


பாதகா || 


தியாகாதி ரா சர் 


மீதில் 


// 


- 


காபாதா 

பநிதாபா 
தாபா 
வங்கார 

மோ ஹத் 


. 


f 


- 


1 . தியாகாதிராசர் ஸ்ரீதியாகேசர் பிரபந்தங்கள் பதிப்பாசிரியர் 
எஸ் . கலியாண சுந்தரமய்யர் , 1946. டாக்டர் உ.வே. சுவாமிநாத அய்யர் நூலகம், 
அடையாறு . 


2 


கரிஸரி 


பக்கா பா 


துறைக் குற 


வஞ்சி . 


டப் || 


பா தப்பா 


கா பாதா 


ஸ் ரீஸ் 


ரீலா 


கயத் 


திருமால் 


வே தன் 


ஸ்ார் 


க்ரி 


ஸ்ா 


தாரிஸ் 


ஸ்ர ஸ்கிரிஸ் ஸ்தோததிதா பா || 


பண் 


OUT 


வர் 


. 


முனிவர் 


போற்றும் 


. 


. 


பா தாஸ் ஸ்ா 


) 


ஸ் ரிஸ் 


நிதா பா 


மங்களம் 

தருவா 


வி 


கா பாதாபா 


க பகரிஸரி 


கரிகா பா 


ர 


காப்பு த் 


தா 


னே | 


2. இராகம் : பிலஹரி 


விருத்தம் 


மடங்கலா சனர் செங் காவி 

மாலைமார் பழகர் 
விடங்கினில் உயர்ந்த வீதி 

விடங்கத்யா கேசர் மீதில் 
வடந்திகழ் கொங்கை மங்கை 

மலைக்குற வஞ்சி பாடக் 
கடந் திகழ் விட்ட வாசற் 

கணபதி காப்புத் தானே . 


( ரூ - ரை ] மடங்கலாசனர் - சிம்மாசனாதிபதி , செங்காவி மாலை - செங்கழுநீர் 

மாலை - ஏழு விடங்கு - சப்த விடங்கம் ; அவை ஆதிவிடங்கம் , அவனி 
விடங்கம் , புவனி விடங்கம் , நீல விடங்கம் , நகர விடங்கம் , அழக 
டெங்கம் , வீதி - விடங்கம் என்பன ( திருவாரூருலா , 233 - 5 குறிப்பு ). 
பிற தலங்களிலுள்ள மூர்த்திகளைப் போலல்லாமல் வீதியிலும் எழுந் 
தருளுதல் பற்றித் தியாகேசருக்கு வீதி விடங்கர் என்ற திருநாமமும் உண்டு . 
விட்ட வாசற் கணபதி - இவர் சந்நிதியிலுள்ள பெரிய கோபுரத்தையடுத்த 
வடக்கு வாசலில் எழுந்தருளியிருப்பவர் . 


3 


இராகம் : பிலஹரி 


விருத்தம் 


தா பா 


UUT 


பா 


பாபா 


ம டங் கா 


சனர் 


செங் 


காவி 


மா . தல 


மார் 


பபபா 


பததப 


மகரி காரீ || 


பழ கர் .. 


| 


. 


* 


. 


கப தா 


*நிதா * நிதா 


நிதாத பாத 


பாத 


விடங்கினில் 


உயர்ந்த 


விடங்க 


. 


தரிஸ் ஸ்ஸ் ஸ்ாஸ்ா 


தரிஸ்நிதப - நிதபமகர் 


த்யா . கேசர் 


மீதில் 


ரிகபத ஸ்ரநித 


|| 


தஸ்ா ரிகா கா 


காக்க 


ரிக்ரிக் 


க்ரக் 


வடந் திகழ் கொங்கை மங்கை மலைக்குற வஞ்சி 


கர் ரிக்ப்ம் க்ரிஸ்ஸ்ா நித || 


- || 


. 


தகாரி ம்க்ரி ஸ்ஸ் தர் ஸ்ா ஸ்ஸ் 


கடந்திகழ் . 


விட்ட வாசல் 


ஸ்ஸ்ஸ்ஸ் ஸ்நிரி ஸ்நிதாப 


தாப்பா பா பா 


கணபதி 


காப்புத் தானே 


. 


பநிதபமக - ரிகாரி - ரீ கபதஸ்ா - ஸ்நிரிஸ் ஸ்நிநிததஸ்ா || 


... 


கைசிகி நிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் . 


41 


3. இராகம் : தன்யாசி 


விநத்தம் 


தங்கமா மகுடஞ் சூடுஞ் 

சகசிராசேந்த்ரன் போற்றும் 


மங்கைமா வரைய ராரூர் 

வன்மீகத் தியாகர் மீதில் 


கொங்குசேர் குழலாள் தெய்வக் 

குறவஞ்சி தன்னைப் பாடச் 


செங்கைவே லவனுந் தேவாதி 

தேவனுங் காப்புத் தானே . 


[ கு - ரை ] சகசி ராசேந்திரன் - தஞ்சாவூரிலிருந்து கி.பி. 1684 முதல் கி . பி . 1714 
வரை அரசாண்ட மகாராஷ்டிர மன்னர் . கொங்கு - மணம் 


இராகம் : தன்யாசி 


விருத்தம் 


ஸா ஸ கா 


கமபா பா பா 


தங்க மா மகுடஞ் சூடும் 


- 


நி.பப பா 


பா ப பா 


பா பா பநீ , தா பா || 


சகசிரா சேந்த் ரன் போற்றும் . . . . || 


பநிஸ்ஸ்ா ரிஸ்ஸ்ாரீஸ்ா 


வங்க மா வரையர் ஆரூர் 


1. வங்கமா - கலியாண சுந்தரமய்யர் பதிப்பு , 1946, Dr. உ . வே . சு . அய்யர் 
நூலகம் , அடையாறு . 
2. தேவதேவ ” . 

ஷை ஷை 

க்ஷ . 


5 


ஸ்க்ரீஸ் 


ரீஸ் ஸ் ஸ் ஸ்ரீ ரிஸ்ஸங் || 


வன்மீகத் தியாகர் மீதில் 


பநிஸ் 


ரிஸ் 


- 


ரீஸ்ா 


கொங்கு சேர் 

குழ லா . 


ள் . 


தெய்வக் 


நிநிஸ்ரிஸ் 

ஸா ஸ்ா 


பரிஸ்ாரிஸ் 


பஸ்திமிஸ்தாப 


-- 


குறவஞ்சி தன்னைப் 


... || 


..1 . 


ம ப நி நீ நிநி நிஸ்ா , நிதபம 


பநிஸ்ாரி 


கொங் . கை , வே லவ 

னும் 


தே . 


வதி 


ஸ்ாரி ஸ்ா 


தேவனும் 


நிபா நி பநிஸ்ரிஸ்ரி நிஸ்ா || 


காப்புத் தா . னே . 


. 


4. இராகம் : கேதாரம் 


விருத்தம் 


நிரந்தர நேமி மாயன் 


நிதிமுசு குர்த ராசன் 
புரந்தரன் போற்றும் ஆரூர்ப் 

புனிதத்யா கேசர் மீதில் 
துரந்தரம் பருவக் காமச் 

சுகக்குற வஞ்சி பாட 
வரந்தரு தெய்வ வாணி 


மலர்ப் பதங் காப்புத் தானே . 


( கு . ரை .) நிரந்தரம் - எப்பொழுதும் - நிதிமுசுகுந்தன் - நிதியையுடைய முசு 
குந்த சக்ரவர்த்தி . புரந்தரன் - இந்திரன் . வாணி - கலைமகள் . 


6 


இராகம் : கேதாரம் 


விருத்தம் 


கமா பம் 


ஸா ஸா | 


நிரந்தர நேமி 


மாயன் | 


ஸ ஸ ஸ ப 

மகாரி 


ஸரிகா ஸா || 


நிதி முசு 


ரா ஐ 


ன் || 


ஸமா கமா 


பாபா || நிப பா 


பு ரந் தரன் போற்றும் || ஆ ரூர்ப் 


மகமா 


URUT 


ஸ்ாஸ்நிநீ 


| 


புனித த்யா கேசர் 


மீதில் ... || 


ஸ்ப்ரம் மக்க்ரி ஸ்ரி காஸா ஸ்ஸ்ஸ் ஸாஸ் 


துரந்தரம் ... 


காமச் 


... 


பருவக் 


ஸ்ரீ ஸ்ஸ் ஸாஸ் ஸ்ா 


ஸ்நிரிஸநி பா !! 


சு கக்குற வஞ்சி பாட 


| 


கமா பநி ஸ்ாஸ் ஸ்ா நிரிஸ்நி 


| 


வரந் தரு 


தெய்வ வாணி 


. 


| 


. 


. 


. 


ம பா நி பா 


பா , ம 


மக கரிஸ 


ஸ மகம பா 


மலர்ப் ப தம் காப்பு . . . . . . 


தா . 


னே || 


தோடயம் 


தானம் : ரூபகம் 


5. இராகம் : நாட்டை 

கடிகமழ்தண் புஷ்பச் சோலை சூழ் 

கமலை வசந் தப்பொற் றியாகர்மேல் 


1. குரந்தரம் போற்றும் தியாகக் குறவஞ்சி தன்னைப் பாட , -பின் 
குறிப்பு , கலியாண சுந்தரமய்யர் பதிப்பு 1946 , Dr. உ . வே . சு . அய்யர் நூலகம் , 


அடையாறு . 


7 


கொடியிடைக்கஞ் சத்துள பாவைநேர் 

குறவஞ்சி பாட 
வடி சுடர்ச்செஞ் சக்கரச்சோதிமால் 

மருகன் நெடுங்கைக் குள் கோடுசேர் 
தடவயிற்றன் கொற்றப் பாதமே 


தருமன்பு தானே . ( ஜெய ஜெய ) 


[ கு . ரை .) கடி - மணம் . கஞ்சத்துளபாவை திருமகள் . 
கின்ற சுடர் . மருகன் - முருகக்கடவுள் . கோடு - கொம்பு . 


வடிச்சுடர் - வடிக் 


6. சேல்விழியஞ் சொற்கினியோர் பாகர் 

தேவரகண்டப் பெருமாள் மீதில் 


கோலவஸந் தக்குயில் போல் விறு 

குறவஞ்சி பாட 


நாலுமுகம் பெற்றிடுதே தாவும் 

நாரணனின் புற்றிடவே வாழும் 
வேலவர் செம் பொற்பதமெந் நாளும் 

மிகுமன்பு தானே . ( ஜெய ஜெய ) 
( கு . ரை . ] தேவரகண்டப் பெருமாள் - தியாகேசர் திருநாமம் . 


இராகம் : நாட்டை 


தாளம் : 


ரூபகம் 


கம் , 


பபபா 


. 


கம பா 


கடி . 


கமழ் 


தண் . 


|| 


புஷ் பச் சோ . லை சூழ் II 


: பநி . 


பா மா மா 


மா : மா , 

க் 


பமா 


. கம .. லை வ ஸந் தப் !! பொற் தியா . கர் மே . ல் 


ப 


1. ஜெய ஜெய - TMSSML . Skt . Ms. 


8 


பாம 


மா 


; 


! 


மா 


மம் 


கமா 


ரிஸ ரீ | 


கொடி . யிடை கஞ் . || சத் துள 


பா . வை 


நே - ர் || 


. 


; நிஸ ரீகா 


மா , 


|| 


பா ; 


நீ மா 


ஞ் சி 


கமா 


|| நீ பா நீ ஸ்ா 


ஸ் ஸ் 


சுடர் செஞ் 


கர ஜோ . தி 


மால் 


| 


. 


ஸ் நி 


ரீ ஸ்ா 


ஸ்ாஸ்நி நிஸ்ரிஸ் ரீ 


11 


. 


. 


. 


. 


|| 


மரு . கன் நெடுங் . 


கைக்குள் கோ . 


ரிஸ் 


ரிக்ரமர் ; 


கா கா 


மமரி ரீ ஸ்ா 


ப 


. 


தட 


வயிற் றன் || 


கொற்ற பா 


. 


|| 


த மே . 


. 


. 


பநி ஸ நி பா 


மா ; 


1 


கா 


. 


ஸ்நிபம || ரீ 


கமபநி 


|| 


ம 


ன் 


|| 


தா 


னே 


. 


! 


. 


. 


. 


6 . 


. 


சேல் விழியஞ் || சொற்கினியோர் பாகர் 


11 


; தேவடர கண்ட 


|| பெருமாள் மீதில் 


11 


. 


கோல வ ஸந்த || குயில் போல் வீறு 


// 


. 


குறவஞ்சி 


|| பா 


| 


நா 


லு முகம் . || பெற்றிடுவே 


தாவும் 


நாரணனின் 


I 


. 


வேலவர் செம் 


|| புற்றிட வே வாழும் 
|| பொற்பத மெந் நாளும் 
|| 


11 


. 


. 


மி குமன்பு 


தா னே 


|| 


. 


. 


. 


மங்களம் 


7. இராகம் : சுரடி 


தாளம் : 


சாபு 


மங்களம்தியா கேசருக்கு மாஹ்ருதய வாசருக்கு 
செங்கழுநீர் தொடையர்க்கு ஜெய மங்களம் 


9 


2. வீதிவிடங் கேசருக்கு விண்ணமரர் பூசிதர்க்குத் 

தூதிரவிற் சென்றவர்க்கு ஜெயமங்களம் . 
3. தென்றல் வாசலழகருக்கு செவந்தித் தோடணிபவர்க்குக் 

கொன்றைமலர் வேணியர்க்கு ஜெயமங்களம் . 
4. கம்பிக்கா தமுகருக்குக் கமலைத்தியா கேசருக்குச் 

செம்பொற்சிங் காதன்ர்க்குச் ஜெயமங்களம் . 


[ கு . ரை . ) ( 1 ) செங்கழுநீர்த் தொடை - தியாகேசருக்குரிய மாலை . தொடை . 
மாலை . ( 2 ) தூது சென்றது சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டு . ( 3 ) தென்றல் 
வாசல் - இது ஸ்ரீ தியாகேசர் சந்நிதிக்குத் தென் பக்கத்துள்ள கற் பலகணி 
( 4 ) கம்பிக்காதழகர் - தியாகேசர் திருநாமம் . 


இராகம் | சுரடி 


தாளம் : சாபு 


; பஸ் நிதப 


|| பா நிமா பா 


|| 


மங்களம் . தியா || கே ச ருக்கு 


; 


|| ஸ்ாஸ் 


நிநிஸ்ா || 


. 


... மல் ஹ்ருதய || 


ச 


ரு 

க் 


// 


; 


தநிஸ்ா 


செங்கழு நீர் || தொடை யர்க்கு 


| 


|| 


நி ஸா நிதபா 


ம நீ , த 


பமக 


. 


ஜெய மங் க 


|| ளம் ...... 


( இதேபோல் மற்ற அடிகளைப் பாட வேண்டும் . ) 
2. ; வீதி விடங் || கேசருக்கு 

11 
விண்ணமரர் || பூசிதர்க்கு 


. 


; , தூ திரவிற் || சென்றவர்க்கு 


|| 


ஜெயம . ங்க 


| 


. 


ளம் 


1. மங்களம் மால் பூசிதர்க்கு - Dr. U. V. S. Iyer Library , Adyar and 
TMSSML . Skt . MS . 


10 


3. தென்றல் வாசல் | முகருக் 


கு 


; , செ வந்தி தோ || டணி பவர்க்கு 


கொன் றை மலர் || வேணியர்க்கு 


// 


ஜெயமங்க 


// 


ளம் 


// 


. 


4. ; கம்பிக் காத 


| முக ரு க் 


ப 


; , க மலைத் தியா || 


கேசருக்குச் | 


செம்பொற் சிங் || 


காதனர்க்குச் || 


ஜெய மங்க || 


ளம் 


4 


|| 


" ராஜ மோகினி தோன்றல் 


8 . 


இராகம் : தோடி 


தாளம் : ஆதி ( 2 களை ) 


நிதிவளங் குலவும் வீதி 

நிறைந்தசெர் தமிழ்சே ராரூர்ப் 
பதிவளர் தியாக ராஜர் 


பவனிகண் டாசை கொண்டே 


துதிபெறு மரம்பை போலச் 


சுரதமோ கனவொய் யார 
ரதிபதி மெச்சு மோகன ! 

ராஜமோ கினிவர் தாளே . 


( கு . ரை .) பவனி - உலா . 


ரதிபதி - மன்மதன் 


கிடைத்த பிரதிகளிலெல்லாம் காப்புக்குப்பின் கட்டியக்காரன் வருகை 
காணப்படவில்லை . 

தியாகேசர் பவனி வருதலைக் குறியாமல் ராஜமோகினி அவர் 
மேல் ஆசை கொண்டாளென்று இக்குவன்ரியாசிரியர் மிகச் சுருக்கமாகத் 
தெரிவித்துள்ளார் . - Dr. U.V.S. Iycr s Library , Adayar . 
1 மோகராசமோகினி - TMSSML , Skt.MS., Dr. U.V.S. Iyer s Lib . , Adayar . 


11 


இராகம் : தோடி 


தாளம் : 


தி ( 2 களை ) 


ஸ் நி தபா 

கம பா 


மாபம் கா 


| 


: 


நிதிவளம் 


. 


| 


குல வும் வீ . 


. 


; , கமநி நித மா 


| 


க 


பமாம் 


நிறைந்த செந் . | 


தமிழ்சே . . 


ரா . ரூ 


ஸா 


ஸரிகரிஸா ஸாரிஸஸா நிதா ; நி ஸ 


| 


. 


ளர் தியாக . . 


ஜ 


. 


. 


. 


. 


ஸ ஸ ஸரி 


கா 


| 


பா , நிதபமா 


மநிதப தா || 


ர் 


வனி 


கண் 


| 


கொ.ண்.டே | 


. 


. 


மதபதா 


தரி ஸ் ஸ் ரிஸரிநிஸ் | 


. 


. 


துதி பெரும் அரம்பை போ . . .லச் | 


ஸ்க்ரிஸ்ா | 


ஸ் ஸ் ரிஸநித தரிஸ் 


. 


|| 


. 


கன ஒய் ... யா . 


. 


சுரத மோ 


, தக்ரிஸ்ா ஸா 


ரிஸ் ஸ் நித 


2 


. 


தமத G || 


மோ . க 


ர தி ப தி மெச்சு 


|| 


. 


. 


. 


ஸ்ா 


ஸரி நிஸ் பத மப 


| 


கா கா 


கமபத 


ரா 


ஜ.மோ.கி 


| 


னி வந் தாளே .. 


. 


ப 


பஸ்ரிக்ரிஸ் 


-- 


[ நிதிவளங்குலவும் ] 


ராஜ மோகினி வருகை 

கீர்த்தனம் 
9. இராகம் : பூர்விகல்யாணி 

தாளம் : ஆதி ( 1 களை ) 

பல்லவி 
ராஜ மோகினியும் வந்தாள் - உல்லாசமாக 
ராஜ மோகினியும் வந்தாள் 

[ ராஜமோகினி ] 
1. • மோகினிதரு - TMSSML . Tamil Ms. 


12 


அனுபல்லவி 


வாசவன் பணியும் தியாகராஜர் தம் கமலை நாட்டில் 
மத்தள தாளவி தத்துடனே கதி ததிமி * 
திதிமி தளாங்கு திங்கிணதோ மென [ராஜமோகினியும் ] 


சரணங்கள் 


1. அன்ன நடையா மென்னவே மலர்க்குழலில் 

அளிக ளிசைகள் பண்ணவே 
கன்னியர் புடை துன்னப் பொன்னின் பணிகள் மின்ன 
கச்சு முலைச்சியர் மெச்சிய செக்கனி தஜெங்கிட தக 
தளாங்கு திங்கிண தோ மென 

[ராஜ மோகினியும் 


2. மதன ரதிக்கு மிஞ்சியே "ரஞ்சித பஞ்ச 

வண்ணக்கிளிபோல் கொஞ்சியே . 
விதனம் பொறாமல் வஞ்சி வீரகத்துதியைக் கெஞ்சி 
மிக்க விழிக்கணை தைக்க மயக்கிய 
தக்குதிக்கு தா தளாங்கு திங்கிணதோமென [ராஜமோகினியும் 


3. நெஞ்ச மகிழ்ந்து நாடியே மல்லிகை முல்லை 

நிறையக் குழலிற் சூடியே . 
செஞ்சொற்களிலிசைப் பாடித் தியாகேசரைக் கொண்டாடி 
செங்கன கந்திகழ் கொங்கை குலுங்க 
தொங்கத் தீங்கிண தோதிமி தோமென [ராஜமோகினியும் ] 


[ கு . ரை . ) அளி - வண்டு 


4 


. 


2. 

TMSSML . Skt . and Tamil Mss . 
3. ததிமிததா தா திமித திங்கிணதோமென - TMSSML . Tamil Ms. 
4 . • மிக துன்ன TMSSML . Skt . Ms. 
5. சீதபஞ்சவன்ன - Dr. U. V. S. Iyer s Library , Adyar . 
6. தொங்கத் ததிங்கிண தோதிமி தோமென - TMSSML . Skt . Ms. 


13 


இராகம் : பூர்விகல்யாணி 


தாளம் : ஆதி ( 1 களை ) 


பல்லவி 


ஸ 


| 


கம 


, த , ஸரிக 


| 


LD 


. 


கமகரி | 


ரா .ஜ மோகினியும் வந் 


தாள் 


உல் 


. 


| 


லா . ச ம . க 


. 


ஸநி = த , 

ஸரி கம கரி 


| 


ஸ 


ܕܙܕ 


| 


. 


| 


= ரா . ஜமோகினியும்வந் ! 


தாள் 


| 


. 


|| 


. 


தீர்மானம் 


தீம் தீம் தகுந்தரி கிடதக 

தோம் தோம் தகுந்தரி கிடதக / } [ 2 முறைகள் )] 
தீம்தத்த மதத்த தத்த 
தோமதத்த தோம்தத்த தத்த || 

[ 2 முறைகள் ) 


. 


தாம் தரிகிடதா 

தரிகிடதக 
தீம் தரிகிடதா , தரிகிடதக || 
தொம் தரிகிடதா , தரிகிடத்தக 

| 
நம் தரிகிடதா , தரிகிடதக || 


[ குறைப்பு ) 


தாம் தரிகிடதா 


| தீம் தரிகிட தா | 


தொம் தரி கிடதா | நம் தரிகிட தா || 


தளாங்கு தா , 


கிடதக தரிகிடதொம் , கிடதகதரிகிடதொம் , 


கிடதக தரிகிடதோம் || 


[ ராஜ மோகினியும் வந்தாள் ] 


அனுபல்லவி 


ரிஸ் 


ஸ்ஸ் ஸ் ஸ்ரீஸ் | , தக் 


| தததநி பதாப || 


மப் 


த 


சவன் பணியும் தியாக | . 


ஜர்தம் | கமலை . நாட்டில் , || 


. 


. 


14 


[மத்யம காலம் ) 


தா ஸ்ஸ் ரிக்ரிஸ் தா தஸ் தாதப | 


மத் தள தா . ளவி தத்துட னே கதி | 


கமப - நிதப - கங் 


| 


, த.பா பம கரி 


|| ஸ G = 


ததிமி திதிமி தளாங்கு தீங்கிணதோ . || மென = 


[ராஜ மோகினியும் ] 


சரணம் 


1 . 


மய 


, தப பா , 


. 


ம 


. 


| ப 


ப | மதபம கரி 


. 


1 


அன்ன நடையா . மென்ன ) வே . 


ம லர்க்கு . மு . லில் || 


. 


ஸரி 


. 


கரி 


ஸஸ தரி 


| 


ஸ 


, 


| 


. 


. 


. 


H 


அளி . களி சைகள் பண்ண | வே 


. 


. 


> 


2 


. 


. 


// 


[ அனுபல்லவி போல் பிற்பகுதியைப் பாட வேண்டியது ). 
கன்னியர் புடைத்துன்ன 
புடைத்துன்ன | , பொன்னின் 

மணி | 
கள் மின்ன // 


. 


[மத்யம காலம் ] 
கச்சு முலைச்சியர் மெச்சிய செக்கனி - த | 
ஜெங்கிட தக தளா | ங்கு திங்கிண தோ || மென = [ராஜமோகினியும் ) 
[ மற்ற சரணங்களையும் முதல் சரணத்தைப் போல பாட வேண்டும் ) 


2 . 


. 


. 


. 


. 


1 


, மதன ரதிக்கு மிஞ்சி | யே , , ரஞ் | சித பஞ்ச || 
, வண்ணக் கிளி போல் கொஞ்சி | யே | 
விதனம் பொறாமல் வஞ்சி | , வீரகத்து | தியைக் கெஞ்சி || 

[ மத்யம காலம் ] 
மிக்க வீழிக்கணை தைக்க மயக்கிய | 
தக்கு திக்கு தா - தளா | ங்கு திங்கிண தொ || மென = 

[ராஜ மோகினியும் ] 


15 


3. , நெஞ்ச மகிழ்ந்து நாடி | யே 


மல் | லிகை முல்லை || 


. 


1 


நிறையக் குழலிற் சூடி | யே , , , 


| 


// 


. 


, செஞ்சொற் களிலிசைப் பாடி | , தியாகேச | ரைக் கொண்டாடி || 


( மத்யம காலம் ] 


செங்கன கந்திகழ் கொங்கை குலுங்க | 


தொங் கத் தீங்கிண | தோதிமி தோமென || . . = [ராஜ மோகினியும் ] 


ராஜமோகினி தியாகேசர் மீது கொண்ட காதலால் விரகமுற்று 

வெண்ணிலாவைப் பழித்தல் 


வெண்ணிலாத் தரு 


10. இராகம் : 


ஹுசேனி 


தாளம் : சாபு 


1 . 


வால சந்திரனே யெவர்க்கும் 
வஞ்சனை யாகாதுகண்டாய் வெண்ணிலாவே 

-வீணே 


காலம்போம் வார்த்தைகள் நிற்கும் 
கண்டகருமம் நான் சொன்னேன் வெண்ணிலாவே . 


2. சோலி செய்ய வேணுமென்று 
துணிந்து விண்ணிலெழுந்துவந்தாய் வெண்ணிலாவே - 

காக்கும் 


வேலியே பயிரழித்தால் 
விளையும்வா றெப்படி சொல்வாய் வெண்ணிலாவே . 


3. தெளியாத கலக்கமாகச் 

செந்தமுலை வீசலாமோ வெண்ணிலாவே - பாரில் 


எளியாரை வலியார் கேட்டால் 

வலியாரைத் தெய்வம் கேளாதோ வெண்ணிலாவே . 


1 . ‘ வார்த்தையே 

TMSSML . Skt . Ms. 
2 . ‘ விண்ணெழுத்து - Kalyana Sundaram Iyer Edn , Dr. U. V. S. Iyer s 
Library , Adayar . 


16 


4. சிலைமதன் தனையெரித்த தியாகரென்னைச் 

சேரக் காண்பாய் வெண்ணிலாவே -- நாளைத் 


* தலை பிடித்த பின்பல்லோ 
தாமுக்குனிவாய் நான் சொன்னேன் வெண்ணிலாவே 


[ கு - ரை .) வாலசந்திரன் - பிறை . காலம்போம் வார்த்தை நிற்குமென்பது ஒரு 
பழமொழி . சோலி - காரியம் . கேட்டல் - தண்டித்தல் என்றும் பொருளது . 


இராகம் : ஹுசேனி 


தாளம் : சாபு 


தீர்மானம் 


தத்தித் தகண கஜெம் தித்தகஜெம் கெதிஜெம் 

தகுந்தரி கிடதக || 


தசதித் தகணகஜெம் தித்தகஜெம் கெதிஜெம் 

குகுந்தரி கிடதக || 


( குறைப்பு ] 


தத்தித் தகணக ஜெம் 

தக தித் தகணக ஜெம் 
தத் தக ஜெம் || தித் தக ஜெம் 

தளாங்கு தக் 


கிடதகதரிகிடதொம் | கிட தக தரிகிடதொம் | 

கிட தக தரிகிட தொம் || 


1. நிஸா 


ஸ || ப பா 


. 


பா நித்தம் || பநி தா நீ ஸ்ா || 


|| திர 


னே 


|| யெ வர்க் கும் || 


. 


-- 


. 


. 


க்ரி ஸ்ஸ்ா || நீ , ரிஸ்நித பததப || கா 

, மப் 
வஞ்ச னை || யா , கா ,,, து || கண் , டாய் - வெண் !! 


3. தலையிலிடித்த - TMSSML . Skt . Ms. 


17 


க கா 


பமகரி ரிமகரி || ஸ - ரீ நிஸ ; || 
ணிலா வே 

|| 

ணே , || 


ரிகம ரிக ஸா || பா பா , த தபமா | பத மப 
கா லம்போம் , || வார்த்தை , கள் நிற்கும் , , || 


. 


. 


. 


--- 


UT 


ஸ்தி ஸ்ப | பதப் 

கா 


. 


|| 


ம பா பநிதப 


கண்ட 


|| ருமம் நான் 


|| சொன் னே 


ன் , வெண் | 


. 


- காகா 


பமகரி || 


ஸ = 


ரி நி ஸ 


13 


ஸ || 


ணிலா வே 


11 


ரனே ! 


2 


. 


2 . 


ஸா 


ப || பா , 


பா பா || பா , 


தா 


மா || 


சோ 


லி , செய் || 


ணு || 


மெ , , 


ன் 


. 


று || 


. 


பநி தநி ஸ்ா 


1 ரிக்ப்ம்க்ரி 


ஸ்ஸ் ஸ் || நீ , ஸ்ா - ,- ப || 


. 


ணிங் 


|| விண்ணி , , , லெழுந்து || வந் 


தாய் வெண் || 


. 


ஸ்ாஸ் ஸ்ரீஸ் - 


|| பா , க்ரிரி 


ஸ்ர நிநி || G நீரிஸ்நித 


பப 


| 


ணில வே 


காக்கும் || வே . லி 


யை பயி || ரழித் தா . . ல் - விளை | 


-- 


பக 


மப பநிதப | 


கா 


மப் 


கா 


-ப || க 


பமகரி | ] 


, 


யும் வா . றெப்ப . டி . | சொல் 


வாய் . 


- வெண்ணிலா வே . 


. 


|| 


. 


. 


ஸ = 


வால 


சர் || தி ரனே ||| 


[ மற்ற இரு சரணங்களும் முன்னிரு சரணங்களைப் போல் 

முறையே பாடவேண்டும் ] 


3. தெளியாத || கலக்க 


|| 


மா 


. 


. 


. 


செந் தழகல || வீ 


லா . 


|| மோ 


- வெண் || 


. 


. 


- 


. 


ணிலா வே 


-1 . 


ரில் || 


. 


. 


. 


. 


எளியாரை || 


வலியார் || ; கேட்டால் . || 


வலியாரை || தெய்வம் - கே | ளா - தோ . 

2 


- வெண் || 


18 


ணிலா வே 


ல 


சந் திரனே || 


. 


. 


. 


. 


. 


4, சிலை மதன் தனை || யெரித்த || தியா கர் 


|| 


என்னை 


ர || காண் . பாய் . - வெண் || 


. 


. 


|| சே . 


ணில வே - நாளை || தலை பிடித்த பின் || பல் லோ .. தாழக் || 


குனி வாய் - நான் சொன்னேன் - வெண்ணிலாவே 


. 


| 


வால 


சந் || திரனே 


. 


|| 


. 


. 


ராஜ மோகினி தென்றலை நிந்தித்தல் 


தென்றல் தரு 


இராகம் : காம்போஜி 


தாளம் : ரூபகம் 


1. செந்தமிழ் மேவிய தென் மலயம் 

தந்தருள் தென்றலே - நீயும் 
தேறிவிளையாட வேறிட மில்லையோ தென்றலே . 


2. எந்தன் கந்தமலர்க்குழல் 

சந்தனச் சோலையோ தென் றலே- இரு 
காவி விழிகளுன் வாவிக்கமலமோ தென்றலே 


3. அதி சீதளமான நீ 

செந்தழல் வீசுறாய் தென்றலே - இப்போ 
சேர்க்கைக் குணம் கொண்டு இயற்கைக்குணம் விட்டாய் 

- தென்றலே 


4. அதி பாதக மல்லவோ 


மாதர்க்கிடர் செய்தாய் தென்றலே - நீயும் 
பார்த்தால் பசுப்போல பாய்ந்தாற் புலியானாய் 

- தென் றலே . 


- 


1. • தென்மலை - TMSSML . Skt . and Tamil Mss . 


19 


5. ஆசைக் கொடுங்கனல் 

ஆறாமல் மூட்டவோ தென்றலே - இந்த 
அண்டமும் பாரும் அளாவி வருகிறாய் தென்றலே . 


6. ஓசைக் கடலாய் 


உடுபதியாகிறாய் தென்றலே -- நான் 
உடுத்த கலையும் உடம்பும் மறந்தேன் தென்றலே . 


7. எள்ளளவும் தயவில்லாத 

பாவிங் தென்றலே- என்னை 
இத்தனை பாட்டுக்கு மிலக்காகச் செய்தாய் தென்றலே . 


8 . உள்ள மகிழ்ந் தாரூரர் 

என்னை சேரவருவார் தென்றலே - " ஐயோ 

உன்பகை செங்கதிர் முன்பனியாகுமே தென் றலே . 
[( கு . ரை . ] உடுபதி - சந்திரன் . பாடு - துன்பம் . 


இராகம் : காம்போஜி 


தாளம் : ரூபகம் 


தீர்மானம் 


தா தரிதக 

தரிதக தத்தீ ; || தா தண தக தத்தீ : || 


தா ஜணு தக தத்தீ ; || தா திமித தகிட தக : || 


தா தரிதக தா தண தக || 


தா ஜணுதக தா திமிதக || 


தா தரி தா தண 


தா ஜணு || தா திமி 
தரி தண ஜணு திமி 11 
தாததரி தா ததண || தா தஜணு தா ததிமி || 
2. சேர்வார் TMSSML . Skt . and Tamil Mss . 
3. • அப்போ - ibid . - 
2A 


20 


தக திகு : ததிங்கிண தொம் || 


தக திகு கிடதக தரிகிட தொம் தா || 


[ 3 முறைகள் ] 


1. பத ஸ் ஸ் தரிஸ்ஸ் நீ நித || 


தா தாதஸ் நிதபா || 


செந் தமிழ் மே 


விய || தென்ம ல யம் 


. 


. 


. 


பா தா பதரித 


நீ 


நி ஸ நித || தா நீ 


பா ; மா மா 


| 


தந் தரு .... ள் 


தென்ற . || லே 


நீயும் 


. 


. 


. 


|| 


15 


பா தா 


1 


|| மா 


மா மாபத மக மா || 


தே . றி விளை 


L 


|| வே றிடமில்லை . யோ || 


; பா தா ரிஸ் 


ஸ்நி 


|| தா ; 


ஸ்ா 


, 


தென் ற லே 


| 


2 . 


மா கா , பா பா 


|| vா ; ; 


. 


ஸ்ா ஸா 


II 


எந் தன் கந் 


ம 


. 


. 


கு முல் 


|| 


மா க்ர க்ர ரிம் க்ரிஸ்ஸ் 


|| தஸ்ரீ ; ஸ்க்ரிஸ் நித || 


ன சோ . 


லை யோ || தென்ற லே 


. 


. 


ஸ்ரி 


நித 


| பத மா கா பப 


பா தா || 


விழி 


களுன் 


|| வா.விக்க மல மோ . 


// 


. 


தரி ஸ் ஸ் ப தா ; 


11 vா ; 


|| 


தென் ற லே 


. 


. 


. 


|| 


3. ; தா ஸ்ா நீ 


நிதா 


|| தா ; தா நீஸ் நிதபா || 


. 


அ தி 


. 


தள 


| மா 


- 


ன 


| 


தா பா 


தா , 


ஸ் 


|| 


நீ 


சிஸ் நி 


. 


தபா 


|| 


செந் . த 


முல் 


சு 


|| றாய் . . தென்ற 


லே || 


. 


க்ஷ 


ஷை 


தா பா | 


க்ஷ 


|| 


ஷை 


இப்போ || 


21 


பாபா 

பாதா 


|| ம ம 


மா பாதா 


மகமா || 


சேர்க்கை குணம் கொண்டு 


|| இயற்கை குணம் விட்டாய் || 


. 


பா தாரிஸ்ஸ் நி பா 


|| தா 


ஸ்ா 


. 


, 


|| 


தென்ற லே 


. 


// 


|| 


4 . 


i LOT 


பதா 


/ ஸாரீ ஸ்ரி க்ம்ரீக்ர 


// 


|| மல்ல வோ 


. 


க்ம்ரிக்ஸ்ரி தஸ் தாஸ்ா 


. 


. 


2 


, 


11 


மா 


கி 


டர் செய் 


. 


|| தாய் 


. 


. 


// 


த ஸ்ரீஸ்க்ரிஸ நித 


ஸ்ஸ்ரி 


. 


தென் ற லேநீ . .. யும் 


|| பார்த்தால் பசு 


போல || 


பா 


தா , 


ப தா 


மாகா 


|| ; பா தா ரிஸ்ஸ்நி பா 


// 


பாய் ந்தால் புலி யானாய் 


|| தென்ற லே . 


. 


|| 


தா ; ஸ்ா 


. 


. 


. 


// 


[ * காகலிநிஷாதம் ] . 


[ பின் வரும் கண்டிகைகளை மேற்படி முறையே பாடவேண்டும் . ] 


5. ஆசை கொடுங் கனல் 

தென்ற லே 


|| ஆறாமல் மூட்டவோ | 
|| 

இந்த || 
|| அளாவி வருகிறாய் || 


அண்டமும் பாடும் 


; தென் 


ற லே 


|| 


6 . 


சைக் கட லா 


. 


. 


ம 


. 


9 


நான் || 


. 


உடு பதியாகிறாய் 


|| தென்றலே 
|| உடம்பும் மறந்தேன் 
|| 


|| 


டுத்த 

யு 
; தென் லே 


1 


. 


7 . 


எள்ளளவு 


வில்லாத 


|| 


. 


. 


( 1 ) ; பாவி நீ 


// 


தென்ற லே 


|| 


22 


என்னை 


. 


ப 


( 2 ) ; பாவி நீ 
இத்தனை பாட்டுக்கும் 
தென்றலே 


இலக்காக செய்தாய் 


. 


II 


. 


. 


|| 


. 


. 


8. ; உள்ள மகிழ்ந்தா 
என்னை சே 


|| வார் 


. 


. 


. 


|| 


தென்ற லே ஐய் ... யோ . 
முன் பனியா கு மே 


|| உன் பகை செங்கதிர் 
|| ; தென்ற லே . 


// 


ராஜ மோகினி மன்மதனை நிந்தித்தல் 


மன்மதத் தரு 
12. இராகம் : சாவேரி 

தாளம் : மிச்ரசாபு 
1. எதிரிட்டேயெனை எய்யுறாய் மன்மதா ---இனி 

என் மனத் துணிவு பார் மன்மதா . 
2. பதினெட்டு பாஷைக்கும் மன்மதா - தும்மல் 

* பலபல வுண்டோ சொல் மன்மதா. 


3. உனக்கிது தர்மமோ மன்மதா - பெண்கள் 

உயிர் கொல்லத் துணிந்தாயோ மன்மதா. 


4. தனக்கென்று வரும்போது மன்மதா - அப்போ 

தானே தெரியவரும் மன்மதா . 


5. விடையில் பவனியார் மன்மதா- நெற்றி 

விழிப்பார்வை மறந்தாயோ மன்மதா . 


6. படையின் கலக்கமெல்லாம் மன்மதா - முன்பின் 

பட்டுத் தெரிந்திலையோ மன்மதா. 


7. வன்மீகத் தியாகேசர் மன்மதா - என்ன 

மருவ வருவார் சொன்னேன் மன்மதா 
8. தன்வீட்டு விளக்கென்று மன்மதா - முத்தம் 

தானிடப் போமோ சொல் மன்மதா . 


1. எதிரிட்டெனை - Kalyana Sundaram Iyer s edn . 

Dr. உ . வே . சு . அய்யர் நூலகம் , அடையாறு . 
2. மனந்துணிந்தாயே க்ஷ 


23 


3. பலபட --TMSSML . Skt . Ms. 


4. தெரியுமல்லோ - TMSSML . Skt . Ms. 

தெரியுமெல்லாம் - TMSSML , Tamil Ms. 


5. பவனியாளர் 


TMSSML . Skt . Tamil Mss . 


6. முன்பு - TMSSML . Skt . Ms. 

முன்பு பட்டும் அறிந்திலையோ - TMSSML . Tamil Ms. 
7. நாளை - Kalyana Sundaram Iyer s Edn . Dr. U. V. S. Iyer s Libr . 

Adyar . 


8. போகாது - TMSSML . Tamil Ms. 


இராகம் : சாவேரி 


தாளம் : மிச்ர புசா 


தீர்மானம் 


தொம் கு ஜேகு தொம் தொம் கிடதக || 
தொம்குகுதா தகுந்தரி கிடதக || 


தொண்குஜேகு தொம் தொம் கிடதக || 
தொம் குகுதா குகுந் தரி கிடதக || 


தொம்கு ஜேகு தக 


தொணகு ஜேரு தக || 


தோகு ஜேகு 
தொணகு ஜேகு || 


தக்கிடதக தரிகிட தொம் , 
தக்கிடதக தரிகிட தொம் , 
தக்கிடதக தரிகிட தொம் . || 


1 . 


ஸரி 


|| ப பா . 


தப || தா , 


. 


மா 


|| யெனை யெய் யு . || றாய் . 


மன் || 


. 


எதி ரிட் டே 


. 


பா , தபம கரி ரீ 


|| 


ஸரி கரி ரீ 


|| ஸஸ , ரிஸிநிததா | 


னி || 


ம . தா 


என் 


மனத் 


|| துணி ... வு 


. 


| 


. 


. 


. 


. 


. 


24 


ரிஸ ஸா ; ஸரி 


|| மபதநிதம கா கரி 


|| ஸத = 


ர் 


மன் 


|| 


தா 


|| 


. 


= 


. 


. 


. 


. 


( எதிரிட்டேயெனை ) 


2 . 


பா 


பம 


தா 


|| ஸ்ா , 


ஸ்ா ஸ்ா 


|| ஸா , ரீரிஸ்ஸா || 


பதி னெட் 


|| பா 


ஷைக் கும் 


|| மன் ம தா . 


|| 


. 


ஸ்ா தஸ்ரிஸ் ரிஸ்நித தத || 


; பத ரிஸ்ா 


| தஸ்ரிஸ்நித தா - ஸரி || 


தும் 


.... மல் . 


|| 


பல 


. 


. 


|| வுண் . டோ சொல் . மன் || 


-- 


மய தநி தம 


கா 


கரி || ஸத = 


தா 


. 


. 


. 


(எதிரிட்டேயெனை ) 


. 


3 . 


; பப பா தபமா 


|| கா 


|| ; ஸரி 


. 


மா பா || 


உனக் கிது 


மோ 


11 


மன் ம 


. 


. 


. 


தா || 


UT 


. 


தபமா 


|| 


; பத ஸா ஸ்ா 


ஸரிப்ம்க்ா 


|| 


பெண் 


கள் 


|| 


உயிர் கொல்லத் 


. 


ணி .. ந் தா . யோ 


. 


க்ரி ஸ்ரி 


ரிஸ்ஸ்ா || 


. 


மன் 


. 


// 


. 


தா 


4 . 


தா 


|| ஸ் ஸ் ஸ் ஸா 


| 


ஸ்ா 


. 


ஸரி ரிஸ்ஸா || 


தனக் கென்று 


|| 


வரும் போ 


|| மன் 


ம 


. 


தா 


ஸ்ர ஸ்நிதா 


| 


; 


தா = பத / ரீ ஸ்ஸ் || ஸ்ாரிஸ்நித தாஸரி || 


அப் போ - 


| 


. 


= தா . னே தெரி || ய 


வ . . ரும் மன் || 


. 


-- 


. 


மபதநிதம கா 

கரி || ஸத = 
தா 

. . = ( எதிரிட்டேயெனை ) 
[ 5 - ம் , 6 - ம் கண்டிகைகளை | -ம் 2 - ம் கண்டிகைகளின் மெட்டுகளிலும் 

7 - ம் , 8 - ம் கண்டிகைகளையும் 3 - ம் , 4 - ம் கண்டிகைகளின் மெட்டுக் 
களிலும் முறையே பாடவேண்டும் ) 
விடையில் -ப || வனி யார் 
; , நெற்றி 

|| ; விழிப் பார்வை | மறந்தா யோ 
மன்மதா 

! 


5 . 


. 


மன்மதா 


. 


25 


6 . 


: படையின் 


|| லக்க மெல்லாம் 


|| ; மன்மதா 


; , முன் பின் 


|| : பட்டுத் தெரிந் 


/! திலையோ , மன் !! 


ம தா 


|| ; = ( எதிரிட்டே யெனை ) 


. 


7 . 


: வன் மீகத் 


|| தியாகேசர் 


1 


: மன்மதா 


1 


. 


என்னை 


. 


, மருவ வரு 


| வார் . சொன்னேன் || 





மன்மதா 


I 


8. தன் வீட்டு 


விளக் கொன்று 


|| மன் மதா 


. . முத்தம் 


! : தானிடப் 


|| போமோ சொல் - மன் ]] 


மதா 


|| ; = ( எதிரிட்டேயெனை ) 


ராஜ மோகினி புலம்பல் தரு 


13. இராகம் : 


ஸஹானா 


தாளம் : சதுரஸ்ர அட 


1. நாரணன் நான்முகன் 

நாடொறுந் தேடிய தியாகராஜா - உன்னை 


நம்பின என்னை நட்டாற்றில் 
கைவிட லாமோ தியாகராஜா 


ஆரணப் பொருளே தென்னாரூர்க் 

கரசான தியாகராஜா - என்னை 


யார்க்கு வருவிருந்தென் 

றசட்டை செய்யலாமோ தியாகராஜா . 


2. பேராசை கொண்டு நா 

னூரோம லானே னே தியாகராஜா - நான் 


பெண் புத்தியாலே 

பிழை மோசம் போனேனே தியாகராஜா 
தீராத நெஞ்சுக்குத் 

தெய்வமே துணையன் றோ தியாகராஜா - ஆசைத் 
திகிலுக்குப் பொருள் தேடத் 

தெரியா தென் செய்குவேன் தியாகராஜா. 


26 


3. வானமின்று புவியில் வளைந்த 

கதைபோ லானேன் தியாகராஜா- நாளும் 
வாடும்பயி ருக்கின்ப மழைபோல 

வந்தருள் செய்குவாய் தியாகராஜா 


ஆனதாய ரரும்பகை 

ஆகினா லென்செய்வேன் தியாகராஜா - பாரில் 
அடுத்தாரை ரக்ஷிப்பது 

ஐயா உன் கடனல்லோ தியாகராஜா 


4 . 


ஏசுவார்ககெல்லா மிடமாய் 

இருந்தேனே தியாகராஜா - நான் 


ரதிமதன் கணைக்கு 

எதிராக நின்றேனே தியாகராஜா 


வாசமும் மலரும்போலே 

மதனும் ரதியும்போலே தியாகராஜா 


மையல் தணியவே வந்து 

மருவி யணையவேணுந் தியாகராஜா. 


[ கு . ரை . ] ஓமல் - வழக்குச் சொல் . 


1. மனம் 


- TMSSML Ms. 


2 . 


அரசரான - ibid . Skt . Ms. 


3. ! சண்டை 


TMSSML . Tamil Ms. 


4. தீராது தன் பசிக்கு ( ibid ) . Skt . Ms. 

5. யெந்தன் மையல் தணிய வந்து மருவியணைய வேணும் - TMSSML 
St. Ms. இந்த அடி , இப்பாட்டின் 4 - வது செய்யுளின் கடைசி அடியாகக் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


இராகம் : ஸஹானா 


தாளம் : சதுரஸ்ர அட 


தீர்மானம் 
தத் தக்கெதி ததகெதி ததகெதி தாம் || 
தத்தா தாதீ , தா தா தீ தாதா தீ 


. 


தத்தளாங்குதக || 


தத்தெய்ய ; தெய்ய || , தெய்ய ததிமிதகிடதக !! 


27 


குறைப்பு 


தத்தத்தக்கெதி ததிமிதகிடதக 

தக்கெதி ததிமி தகிடதக | 

தத்தெய்யத் தெய்யத் தா தா தீ 
தத்தளாங்கு தித்தளாங்கு 

தரிகிடுதத் | தளாங்கு 
தகதா தெய்தா திகிதக | தாதெய்தா 


தொங்குதக ததிங்கிணதொம் , | 


நிஸ் நிதா, 


| 


. 


கா 


கன் 


ரணன் நான் மு 


. 


| 


. 


மா 


2 


பதா 


மா ; கம் 


டொறுந்தே 


. 


டி.ய 


| 


ரீ 


ரிமகரி 


ஸா 


தியா . 


க 


- 


. 


. 


உன் / 


ஸா 


ஸா ரீ 


நிஸ தா | 


G 


னை 


= நம்பின என்னை நட் டாற் 


நிஸ , 


ரிரிரிககரி 


| 


விடலா..... மோ . 


. 


றில் கை 
; 

ரீ ரீ 


ரி கமா 


பா ; || 


| ரா 


தியா - 


ஜா . || 


. 


. 


. 


பமா தா தா 


தநிஸ்ா / 


பொரு 

ளே 


தென் | 


ர 


ண 


. 


: நிஸ் 


. 


ரிக்கப் 


ம்ம்க்ம் | 


( ல 


க 


சா 


| 


.. 


. 


. 


. 


ரிக்கரி ஸ்ரீ || 


ன 


தியாக 


என் | 


. 


. 


ஜா 


. 


28 


. 


ஸ்ா = நிரி , ஸ்ரீ நீ நீ நிஸ் நித | 
னை = யார்க் 

கவ ரு வி ருந்தென் | 

ம பா தநி தப மபமக 
அ சட்டைசெய்ய 

லா 


. 


| 


. 


LOT 


ரீ 


, 


ரீ 


| ரிககரி 


. 


. 


2. ; , 


மோதியா . க | ரா . 

|| 
[ இதே போல் மற்ற கண்டிகைகளையும் பாடவேண்டும் ) 
; , பேராசை கொண்டு நான் | 
; ஊரோம லானேனே | 
, தியா க | ராஜா 

நான் || 
; பெண் புத்தியாலே | 


3. ; , 


; பிழை மோசம் போனேனே 
; தியாக | ராஜா ; || 
; , தீ ராத நெஞ்சுக்குத் | 
; தெய்வமே து கணயன் | 
றோ - தியாக | ராஜா 
சைத் - திகிலுக்குப் பொருள் தே | 
டத் - தெரியா தென் செய்கு | 
வேன் - தியாக | ராஜா ; || 

வான மின்று புவியில் வளைந் | 
த - கதைபோ லா னேன் 

| 
; தியா 

| ரா ஜா - 152 - || 
ளும் 

வாடும்பயி ருக்கின்ப மழை போ | 
ல - வந் தருள் செய்குவாய் | 
; தியாக | ராஜா ; || 

ன தாயர் அரும் பகை | 
: சினால் என் செய் | 
வேன் தியாக 

• பா | 
ரில் - அடுத்தாரை ரக்ஷிப் பது | 
; ஐயா உன் கடனல் | 
லோ - தியாகராஜா : || 


. 


. 


29 


4. ; ; ஏசுவார்க் கெல்லாம் இடமாய் | 


H 


இருந்தேனே 


| 


; தியாக 


| ராஜா 


நான் || 


. ரதி மதன் 


கணைக்கு | 


எதிராக நின்றே னே 


| 


தியாக 


| ராஜா ; || 


; , வாசமும் மலரும்போலே | 


; மதனும் ரதியும் போ | 


லே 


தியாக 


| ராஜா 


என் || 


தன் - மையல் தணியவே வர் | 


மருவியணைய வே | 


டை 


பந் - தியாக 


| ராஜா ; || 


சகி மோகன ரேகை தோன்றல் 


விருத்தம் 
14. இராகம் : கேதாரகௌளை 

தோகைகள் நடனங் கண்டு 

சுந்தரக் குயில்கள் பாடும் 
வாகுசேர் கமலை வாழும் 

வன்மீகத் தியாகர் நாட்டில் 


நாக கன்னிகை யாமென்னும் 

ராஜமோ கினிக்கன் பான 
மோகன ரேகை செம்பொன் 
முகிழ்முலைச் சகியர் தாளே 


சரை.] வாகு - அழகு . கமலை - திருமகள் . 


30 


இராகம் : கேதாரகௌளை . 


மபநிஸ்ரி கர் 


தோ கை கள் 


நடனங்கண்டு | 


ஸ்ா 


ஸஸ் 


ஸ்ஸ்ஸ்ா 


ஸ்ரி நீ 


சுந் . 


குயில்கள் பா.டும் || 


ரீ ஸ் ஸ் ஸ்ஸ் ஸ் ஸ்நிரிஸ் 

ஸ்திரிஸ் நிநிததாப | 
வா கு சேர் கமலை வா.மும் 

| 


காரீ || 


தாப பா பா பத்தபம் 
வன் 

தியா கர் நாட்டில் . 


மீகத் 


|| 


. 


. 


. 


ரிரிமபப 


மப நிஸ்ரி க்ரி ஸ்ரிக்ா ரீ 


. 


| 


காக கன்னிகையா . 


மென்னும் | 


ரிப்ம் க்ராம் கா 


க்ராமா ரீரிக்மகரம் ரீஸா || 


|| 


ரா . ஜ மோகினிக்கன் பா 


. 


. 


. 


ஸ்ஸ் ஸ் ஸ் ஸ் ஸ்ா 


ஸ்ஸ்ா ஸ்ஸ் 


மோகன ரே கை செம்பொன் முகிழ் முலை 


ஸ்ர ஸ்நிரிஸ் நிரிததா பா மபநிஸ்ா 

ளே - || 


வந் தா 


சகி மோகனரேகை தோன்றுகையில் பாடப்படும் 

திரைத்தரு அல்லது ப்ரவேச தரு . 
15. இராகம் : சாரங்கா ? 

தாளம் : ஆதி 
பல்லவி 
மோகன ரேகை வந்தாள் - முத்து முத்தான 

மோகன ரேகை வந்தாள் . 
1. இத்தரு கீர்த்தனை உருவில் அமைந்திருப்பதைக் கவனிக்கவும் . 

2. இப்பாடலின் இராகம் பந்துவராளி என்று கலியாண சுந்தரமய்யர் 
பதிப்பிலும் , தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் சம்ஸ்க்ருதலிபிச் சுவடி 
யிலும் கொடுக்கப்பட்டுள்ளது . 


31 


அனுபல்லவி 


மோகன ரேகை வந்தாள் 
முல்லை நகை வல்லிபோல 


நாகரிகத் தென் கமலை 

நாயகர்த் தியாகேசர் நாட்டில் 


( மோகன ) 


சரணம் 1 


கொந்தளச் சரம்புனைந்து 

சந்திரனுக் கிசைந்தமுகச் 
சிந்துரச் சிறுநுதலும் 

விந்தை விந்தையாய்ச் 
சுந்தரச் செந்திரு மங்கை 

சர் தனச் சுகந்தம் வீச 
இந்தமெய்ச் சுருபங்கொண்டு 


வந்தது நிச்சயமென்ன 


( மோகன ) 


சரணம் 2 


பங்கயங் கோங்கலரென்னப் 

பொங்கமிக்க தங்கவளை 
செங்கையில் துலங்குரெத்தின 

கங்கண மின்ன 


இங்கிதக் கின்னரிகொண்டு 

சங்கீதக் குயிலைப்போலும் 
குங்குமக் குரும்பைக் கொங்கை 

மங்கையர்க் கரசியென்ன 


( மோகன ) 


சரணம் 3 


ராஜராஜர் பணியேக 

ராஜனுதவிய சகஜி 


3 . 


சாகராஜன் - TMSSML Skt . Tamil Mss . 


32 


ராஜமகிபதிச் சோழ 

ராஜதேசஞ் சேர 


ராஜமோகினியைத் தேடி 
ராஜயோகம் மிகும் தியாக 


ராஐர் மருவுங் கமலை 


ராஜசபை தன்னை நாடி 


( மோகன ) 


[ கு . ரை .) சிந்துரம் - சிவந்த பொடி . 

கோங்கலர் - பொன்னுக்கு உவமை 
இன்னரி - ஒருவகை இசைக்கருவி . நரம்பு ( தர்தி - stringed instrument ) வாத்திய 
வகைகளில் ஒன்று . 


இராகம் : சாரங்கா 


தாளம் : ஆதி 


பல்லவி 


ஸ 


ரீ ஸா 


பா பா 


பமமா 


| 


> 


மோக ன 

ரே கை 


வந் .. 


| 


. 


| தபா 


. 


ரிக 


பம 


தாள் 


முத் | து முத் 


. 


தா 


. 


. 


| 


* ம ரிரி = 


* மரிரீ ஸா ஸா 


ஸ நிரீ | 


மோ 


ரே கை 


வக் 


. 


ஸா 


. 


| ; 


// 


தாள் 


. 


. 


| 


* சுத்த மத்யமம் . இந்த ஸ்வரம் சாரங்கா ராகத்தில் வரும் அன்னிய அல்லது 
பாஷாங்க ஸ்வரமாகும் . 


331 


தீர்மானம் 


தத்தித் தாஹத ஜெம் தித்தா 

தித்தா கெதிஜெம் தகதரிகிடதக || 
தகதித் தாஹத ஜெம் தித்தா 

தித்தா கெதிஜெம் குகுந்தரி கிடதக !! 


[ குறைப்பு ] 


தத்தித் தாஹத ஜெம் தித்தா 


தகதித் தாஹத ஜெம் தித்தெய் 


தத்தித் தா ஹத 


தகதித்தா ஹத 


தா தக - தீதக 


தகததிங் கிணதொம் || தா , 


[ மோகன 


ஸ் 


அனுபல்லவி 
ஸ் ஸ் ஸ்நி தா நிதநித 

வந்தா . 


. 


மோ 


கன 


| 
1 
|| 


த பா 


| பத நீ ஸ்ா ஸ்ா 


5 


// 


ள் முல்லை கை | வல்லி 

போல 
; , 

ஸ் க்ரிஸ்ஸ் ஸ் ப தப பத நீ 
நா க . ரிக தென்க . 

லை 


| 


| 


> 


பங் 


|| 


தபா | பத பம கமர் 
ய கர் | தியாகேசர் நாட்டில் 


கா 


. 


( மோகன ] 


சரணம் 1 


ப பாப 


UT UT 


| 


; , ப , 

கொந்தளச் 


ச ரம்பு 


னைந்து 


| 


3 


34. 


தபா 


. 


கச் || 


. 


. 


. மப , 

| பத 

பாம கம 
சந்தி - 

சைந்த மு 
; பப , தபா பதபம கம 
சிந்து ர சிறு . நு . லும் 

பா | பம மா 


| 


. 


. 


| 


. 


வி 


தை | விங் 

தை யா 


|| 


[ மோகன ] 


. 


( அனுபல்லவி போல் ) 
; , சுந்தரச் 

மங்கை 
, 

| சு கந்தம் வீச 
இந்த மெய்ச் சுரூபங் கொண்டு 

நிச்சய மென்ன 


|| 


. 


[ மற்ற இரு சரணங்களையும் மேற்கண்டவாறு பாடவேண்டும் ) 


. 


சரணம் 2 
பங்கயங் கோங்கலரென்ன 
: பொங்க மிக்க | தங்கவள || 
; செங்கையில் துலங்கு ரெத்தின 
; கங்கண | மின்ன || 
: . இங்கிதக் கின்னரி கொண்டு 
; சங்கீதக்குயிலைப் போலும் || 
; , குங்குமக் குரும்பைக் கொங்கை 
: , மங்கையர்க் | கரசியென்ன || 


| மோகன ] 


சரணம் 3 


. 


, , ராஜராஜர் பணி யேக 

; ராஜனு | தவிய சகஜி || 
; ராஜ மகிபதிச் சோ 
ம- ராஜா தேசஞ் சேர || 
, ராஜமோ கினியைத் தேடி 


35 


, 


; ராஜயோகம் | மிகும் தியாக || 
; , ராஜர் மருவுங்கமலை | 
, , ராஜ சபை 

தன்னை நாடி || 


[ மோகன ] 


அவள் 


மனச் 


மோகனரேகை , ராஜமோகினியின் முகவாட்டத்தைக் கண்டு , 
சோர்வுக்குக் காரணம் கேட்டல் 


தாளம் : 


சந்தவிருத்தம் 
16. இராகம் : ஹேமவதி 

புகழ்கம லாபுரி மேவிய தியாகர் 

பொருப்பினில் மேன்மேலும் 
முகமலர் வாட மனோகர மான 

முலைத்துணை பொன்மேவச் 
சுகவிழி நீர்தர வாயிதழ் வீறு 


துடித்திட மெய்சோரத் 
திகழ்மதி போயுழல் மோகினியேது 
திகைப்பது சொல்வாயே 


( கு - ரை ) - பொன் - பசலை . மதி - புத்தி . 


இராகம் : ஹேமவதி 


தாளம் : ஆதி 


நிஸ்நித பாபப மதபம கரிரீ | 
புகழ் கம லா புரி மே விய தியா கர் | 


கரிக 


ம 


ஸரீரி ஸரிகரி ரீ | 
பொருப்பி னில் . 


பா ; || 
. | மேன்மே . லும் || 


| 


பமகரிகமப - பதமா - பபதாநீ 
முகமலர்வா.ட ம.னோ கரமான 


|| 


1 . 


• பொன்மேனி 


. 


-- 


TMSSML Tamil Ms. 


ЗА 


36 


. 


ரீக் ) 


நிதா நி ஸ் | நித நீ ஸ்ா ; !! 
முலைத் துணை . | பொன்மேவ 
நிதநிஸ் நிஸ்ரிரி ரிக்ரிஸ் 
சுகவிழி நீர்தர வா . யிதழ் வீறு 
க் மாரிரீ ; 

நிஸ்ரீ ; || 
து டித் தி ட . | மெய் சோ . ர . || 
ஸ்ரிக்க நிஸ் ரிரி / தநிஸ்ரி நீ த நி 
திகழ் மதி போ . யுழல் மோ . கினி 


யே து . ] 


நித நீ vா ; || 


திகைப்பது . | சொல் வாயே . || 


ராஜமோகினி தன் மனவருத்தத்தைச் சொல்லுதல் 
17. இராகம் : பரசு 

தாளம் : ரூபகம் 
1 . எந்தன் விரகம் பொல்லாது 

இரவு விடியாதிப்போது 
சந்தனங் குளிர்த்திடாது 

சகியே கேளாய் 


2 . 


வர வர மயக்கமாச்சு 


மையல் வெள்ளம் வெகு நீச்சு 
சரசமோ விதென்ன பேச்சு 

சகியே கேளாய் 


3 . 


புத்தியுள்ள பெண்ணே தூது 

போவென்றால் போகாதேது 
சத்துருவோ நீ யிப்போது 

சகியே கேளாய் 


4 . 


செஞ்சொல் மேவுதென் கமலை 

தியாகர் வாரா தென்ன தொல்லை 
தஞ்சம் வேறொருவரில்லை 

சகியே கேளாய் . 


37 


இராகம் : பரசு 


தாளம் : ரூபகம் 


தீர்மானம் 


தா தரிதக தா தணதக || 


தா தணதக தா ஜணு தக || 


தாஜணுதக தாகிட தக || 

தா கிடதக ததீங் கிணதொம் || 


( குறைப்பு ) 
தா தரிதக தா ; ; || தா தண தக தா ; ; || 
தா ஜணு தகதா ; ; || தா கிட தகதா ; ; || 
தா தரி தக தா தணதக || தா ஜணு தக தாகிடதக || 
தாதரி தாதண தாஜணு தாதிமி 

ததிங்கிண தொம் தா || 
, தகததிங்கிண தொம் தா || 


, தக திகு ததிங் கிண தொம் || 


1 . 


ஸா ; ஸாமா மா 


கா || தா ; த நிஸ்ரி ஸ்ா ; || 


எந் . தன் 


விர 


கம் || 


பொல்லா 


. 


|| 


ஸ்ாஸ்ா நீ ஸ்நி தா ; || பா ; மாத்த 


பமகரி 


இரவு வி . 


|| யா . திப்போ . 


|| 


* 


மா 


க தா தா நீ vா || 


ஸ்ா ஸ்நி கரிரிஸ்ஸ்ா ; || 


. 


. 


ந் தனம் குளிர் || ந்திடா 


ஸ் நி 


தா ; / மா ; || தா ; ; ; 


சகியே 


D 


|| 


கே . || ளாய் 


. 


. 


2. 


மாதா மா தா நீஸ் || ஸ்ர ஸ்நி க்ரிரிஸ்ஸ்ா ; || 


க மா . 


-- 


வர வர மயக் || 

ச்சு . . . || 
ஸ்ா ஸ் ஸ்ார்க்ஸ்ா ; || ஸ் நி தா தா 1 
மையல் வெள் . ளம் . || வெ .கு நீச்சு . || 


. 


38 


. 


ஸ்ரீகா ; ம் || 


ரீ ; ஸ்ா ஸ்ா . ரிஸ்ஸா || 


சரச மோ 


வி || . தென்ன பே ச்சு 


|| 


. 


. 


; 


ஸ் நி தா ; மா ; || 


. 


| 


சகியே . கே || ளாய் 


* ]] 


. 


. 


[ பின் வரும் இரு கண்டிகைகளையும் முதல் இருகண்டிகைகளைப்போல் 
முறையே பாடவேண்டும் . ) 


3. புத்தியுள்ள || பெண்ணே தூது || 

போவென்றால் || போகாதேது 1 
சத்துருவோ || நீ யிப்போது 
சகியே கே | ளாய் ; ; || 


. 


4. செஞ்சொல்மேவு | தென் கமலை || 

தியாகர் வா ரா | தென்ன தொல்லை || 
தஞ்சம் வே றோ | ருவரில்லை !! 
; சகியே கே ளாய் ; ; 

; 


வேனல் தரு 


தாளம் 


18. இராகமாலிகை ! 

1. பைரவி 
மாலைப் பொழுதும் வந்துதேயென் - கையிலிட்ட 

வளையுங் கழன்று சிந்துதே 
ஆலைச்சிலை வளைப்பானே - மதனனென் தன் 

அங்கமெலாம் துளைப்பானே . 


1. இந்த தருவிற்கு , கலியாண சுந்தரமய்யர் பதிப்பிலும் , சரஸ்வதி மஹால் 
நூலகத்தின் சம்ஸ்க்ருதச் சுவடியிலும் , பைரவி இராகம் குறிக்கப் 
பட்டுள்ளது . ஆனால் நடைமுறையில் ஒவ்வொரு கண்டிகையும் வெவ் 
வேறு இராகங்களில் பாடப்பட்டு வந்தமையால் இடைத்த மெட்டுக் 
களிலிருந்து, இராகங்களின் ஸ்வரூபங்களை சீர்படுத்தி இங்கே தரப் 
பட்டுள்ளது . 


39 


2. ஹமீர்கல்யாணி 


கோடைக் குயிலுங் கூவுதே - சகியேயெந்தன் 

கொங்கை பசலை மேவுதே 
வாடைப் புலிதான் கொல்லுமோ - தூது நடந்த 

வண்டு தான் என்ன சொல்லுமோ. 


3. அடாணா 


என்னால் படத்தான் தள்ளுமோ - நான் கொண்ட விரகம் 

இத்தனை சிங்கி கொள்ளுமோ 
முன்னால் விதித்த விதியோ - பவனிகண்டு 
மோகித்த தேழை மதியோ 


4. ஹம்ஸாநந்தி 


அய்யோ விதென்ன தொல்லையோ - உன்னை அல்லாம 

லாதர வாருமில்லையே . 
பொய்யாசை கொண்டதல்லடி - தியாகேசருக்குப் 
பொருந்தத் தெரியச் சொல்லடி . 


[ கு - ரை ) ஆலைச்சிலை - கரும்பு வில் , சிங்கி - கொடுமை . 


இராகமாலிகை 


தாளம் - ஆதி 


தீர்மானம் 


தஜ்ஜம் தா | தரிகிடதக தகஜம் தா | தரிகிடதக | 
தகணம் தா | தரிகிடதக தகறும் தா | தரிகிட தக 
தஜ்ஜம் தா , தகஜம் தா , தகணம் தா , தகறும் தா , 
தஜ்ஐம் தகஜம் தா , தகணம் தகறும் தா , ! 


2. நான் கொண்ட காதல் - கலியாண சுந்தரமய்யர் பதிப்பு . 


3. கோபம் , 


TMSSML . Tamil Ms. 


4. பேராசைப் பட்டேனல்லடி - ibid . 


49 


[ குறைப்பு ) 


தஜ்ஜம் தகஜம் தரிகிடதக 


தகஜம் தகணம் தரிகிடதக 
தஜ்ஜம் | தகஜம் | நகஜம் ) கிடஜம் | 


[ 2 முறைகள் ] 


தீ ,, கீ , , ண ,, தொம் ,, 


ை 


தொம் , 


. 


, 


தக திகு ததிங்கிணதொம் , , !! 


1. பைரவி 


; , ரிம்க்ரி , ஸ் ஸ் ரி நி தம 


மா - லை பொ . ழு தும் வந்த 


| 


. 


பா : ; ; பா | கா மா காரீ || 


தே 


என் | கையி லிட்ட || 


ககம பா பா . 


பதம | 


.. வளையும்க மூன்று . சிந்து | 


| பநிதப மபதநி || 


தே 


| 


- 


ஸ்ரிஸ் = 


( மாலைப் பொழுதும் ] 


பரி 

தா மா பா , 


தா நீ | 


னைப்பா ) 


. 


ஸ்ா 


கநி | ஸ்ர ஸ்ா நிதபா || 


| தனன் எந்தன் !! 


. 


துஸ்ருதிதைவதம் பாஷாங்கஸ்வரம் . 


41 


தப 


பமகரி 


அங்கமெல்லாம் 


ளைப் பா 


ஸ்ா 


:: ; ரிகமப தபதநி || 


1 


. 


. 


|| 


. 


ஸ்ரிஸ் 


- 


= [ மாலைப்பொழுதும் ] 


. 


2. ஹமீர் கல்யாணி 


ஸ் ஸ் ஸ் நிதாபா 


. 


பமதப 


| 


கோ . 

டைகு 
டகுயிலும் கூ . 


| 


. 


. 


மா : 


* மா | 


மா கா மா பா 


. 


|| 


தே .. 


| கி யே எந் தன் 


, , த , ததநி பா ; 


பதநி 


| 


கொங்கைப சலை 


மே . வு 


| 


. 


ஸ்ா : 


நிரிஸ்நிதப மப 


தே 


1 


| 


தநிஸ் = நி ஸ் தா நி ஸ் ஸ்ா / ம்க்ப்ம் | 


= வா . டைப்பு லி தான் கொல்லு 
ரீ ; ; ஸ்ர 

| ஸ்ா தா நீ பா 


மோ 


. தூ 


|| 


. 


H 


; 


, தபா 


* மா * மா பம தா 


| 


என்ன 

சொல்லு 


வண்டு தான் 


. 


| 


. 


| 


11 


மோ 


* சதுஸ்ருதிதைவதம் - பாஷாங்கஸ்வரம் . 
* சுத்தமத்யமம் . பாஷாங்கஸ்வரம் . 


42 


3. அடாணா 


* , ப , 


ம 


UT 


ப ஸ்ா 


| 


என்னால் ப டத் தான் 


. 


தள்ளு 


. 


| 


தா ; ; தா 


| 


தா , த தத தா 


11 


மோ 


நான் 


| 


கொண்ட விரகம் 


II 


; 


ப , ஸ் ஸ்ா 


ஸ்ா ஸ்ா 


. 


| 


இத்தனை சிங்கி கொள்ளு 
ஸ்ா ; ; ; | GK v Gu- + B + ப 


11 


மோ . 


| 


. 


| 


மபம் 


- 


தாப ஸ்ா ஸ்ா 


ரிஸ் 


> 


| 


முன் னால் வி தித் த 


. 


1 


ஸ்ா 


| 


நிரி ஸ் நி தா தா 


யோ . 


| 


னி 


கண்டு 


. 


11 


; பத , + நிதா 

நிதா தநிஸ்ா 


> 


| 


மோ . 


சித்த தே 


. 


. 


. 


மை 


மதி 


1 


ஸ்ா ; ; ; 


ப 


; 


; 


// 


யோ 


| 


11 


4. ஹம்ஸாநந்தி 


; , ஸ் நீ 


ஸா 


|| 


அய்யோ . வி தென்ன . 


தொல் ல 


| 


| 


மம 

கரி கா 


|| 


யோ 


உன் 


1 


னை யல் லா . மல் 


1 


க 


மதநி ஸ் ஸ் ஸ்நிக்ரி 


| 


ரு மில்லை 


ஃ 


. 


+ கைசிகி நிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் . 


43 


ஸ்ா ; 


| 


ஸ் நி நிததமமக 


யே 


| 


* 


ம 


ஸ் 


தா நி ஸ் ஸ்ா 


ஸ்ா ரி 


. 


| 


. 


= பொய்யா சை கொண்ட 


. 


தல்ல 


| 


, 


; கம் 


| 


க்ர 


II 


. 


தியா 


| 


கே 


. 


ச ருக்கு 


; 


ஸ்க்ரி ஸ் ஸ் நி தா 


3 


தர்ரி 


| 


பொருந்த தெரி 


யச் . சொல்ல 


| 


. 


ஸ்ா ; 


| 


; ; 


|| 


டி 


| 


சகி சொல்லுதல் 


கட்டளைக் கலிப்பா 


19. இராகம் - யதுகுலகாம்போதி 


தாளம் - ஆதி ( திச்ரநடை ) 


அம்புயாசனப் பொற்பதம் நாடொறு 

மாருஞ் சீர்பெறு மாரூரர் வீதியில் 
செம்பொன் னாட்டுள்ள தெய்வக் குறத்திதான் 

சொல்லும் வேந்தர் தீருமாத ருக்கெல்லாம் 
நம்புமேன்மைக் குறிபார்க்க வந்தனள் 

நானழைத்து வருவேன் நலமதாய்க் 
கும்பமாமுலைப் பெண்ணர சேமனக் 

குறைகள் தீரக் குறிகேட்க வேணுமே . 


2 


1. பொற்பாவை - TMSSML . Skt & Tamil MSS . 


2. பெண்ணே உன் மாமயல் - ibid . 


44 


இராகம் : யதுகுல காம்போதி 


தாளம் : ஆதி ( திச்ரநடை ) 


பத ஸ் 


த , தப பததா 


மக ரிரி 


அம் புயா . சன பொற்ப தம் நா 


டொறும் 


| 


ஸ 


மக 


ரிஸ 


| 


ஸநி பத 


ஸஸஸ 


I 


ஆ ரூர் சீ . ர் . பெறும் | 


ரூரர் வீதி யில் || 


ஸ 


ரிப மக 


கம ப பத்தப 


LD 


| 


செம்பொன் நாட்டு ள்ள தெய்வகு ற . த்தி தான் 


| 


பதஸ் தஸ் த 


| 


பததப ம பத ஸ்ா || 


சொல்லும் வேந்தர் திரு | 


மா . த . ருக்கெல்லாம் || 


( பின் வரும் அடிகளை இதேபோல் பாடவேண்டும் ) 


நம்புமேன்மைக் குறிபார்த்து வந்தனள் 


| 


நானழைத்து வரு 


| 


வேன் நலமதாய் 


|| 


கும்பமாமுலைப் பெண்ணரசே மன 


|| 


குறைகள் தீரக் 


| 


குறிகேட்க வேணுமே 


குறத்தி தோன்றல் 


அகவல் 


20. இராகம் 


ஆனந்த பைரவி 


கண்டகதி 


திருமகள் மருவுஞ் செங்கண்மா ஓரம்போல் 
அருள்புவி மடந்தை யம்பொன் மா முடிபோல் 
புரந்தரன் புரக்கும் பொன்னுல கதுபோல் 


* காகலிநிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் 


45 


வரந்தரும் அயன் வாழ் வனசமா மலர்போல் 


5. விளங்குதென் னாரூர் வியன் பதிதழைக்க 

உளங்கனி வாக யோகா சனத்தில் 
அண்டருந் துதிக்க அரசிருந் தருள்பூ 
மண்டலம் துதிக்க வளர்பரா சத்தி 
வலதுபா கத்தில் மான் மதமடக்க 


10. இலகுவன் மீகவிலிங் கமுற்ப வித்த 

ஆடகப் புற்றுக் கடுத்ததென் றிசையில் 
தே - ருஞ் செம்பொற் சிங்கா தனத்தில் 
போற்றி செய் திமையோர் புகழ்ந்திடத் தென்றல் 
காற்றில்வீற் றிருக்கும் கமலைத் தியாகர் 


15 . 


நீடம் கிசைந்து நிறைந்தசெவ் வந்தித் 
தோடம் கிலகும் சுந்தரத் தியாகர் 
வேலைநே ரோடை விளங்கு செங் கழுநீர் 
மாலைமார் பழகர் வசந்தத் தியாகர் 
கரிச்சாந் தொளிருஞ் சந்தனத் தியங்கும் 


20. திருச்சார் தொளிருந் தேவர கண்டர் 

தினகரப் ப்ரபைபோல் சிறந்த செம் மேனிக் 
கனக வசந்த கற்பூரத் தியாகர் 
முன்னழ கதிலும் மும்மடங் கதிகம் 
பின்னமு குள்ள பெருமைத் தியாகர் 


1. வரந்தரும் மாயன் வாழ் வஞ்சமா மலர் போல் - TMSSML . Tamil Ms. 
2. வியன் மதிதழைப்ப . TMSSML . Tamil Ms; தழைப்ப - TMSS.ML. 

Skt . Ms. 


3. மால் மதமடக்கி - TMSSML . Skt . & Tamil Mss . 
4. தரிச்சாந்தொளிரும் சந்தனத் திலங்கும் - TMSSML . Skt , & Tamil Mas , 
5. திருச்சாந் தணிந்த - ibid . 


46 


25. பண்களுக் கிசைந்த பைம்பொன் னாடரவக் 

கிண்கிணி யரவம் கிளர்ந்த பொற்பாதர் 
மூப்பழ ககலா முதிர் திரு வந்திக் 
காப்பம் கிசைந்த கமலைத் தியாகர் 
கம்பிக் காதழகர் கவிமழை பொழியும் 


30. நம்பிக்காய்த் தூது நடந்த தியாகர் 

கொற்றமா ஓரத்திற் குடி புகுந் தவர்செய 
லுற்றபூ சனைகண் டுகந்த தியாகர் 
வாசவ னுலகில் வாசமுற் றவன் றன் 
பூசனை யுகந்த புனிதத் தியாகர் 


35. பொன்னுல கிழிந்து புவிமுசு குந்த 

மன்னவன் வணங்க வந்த தியாகர் 
மனுநெறி தழைக்க வையகம் புரக்கும் 
தினகர குலத்தில் திகழ்மனு வேந்தன் 
மெய்யன் புலகில் விளங்கிட வேண்டி 


40 . 


அய்யன் பசுவா யந்தகன் கன்றாய் 
அணிமுடி நெடிய வம்பொன் வீதியில் 
மணிமுடி மன்னர் வருநெருக் கத்தில் 
அன்றர சிளங்கன்று அரியதேர்க் காலிற் 
கன்றரை படவெ கபீலையுங் கதறிச் 


45. செம்பிய னரசு செலுத்திய மணியைக் 

கொம்பினா லசைக்க கொற்றவ னடுங்கி 
முன்னை நாள் விதியோ முறைமையோ விதுதான் 
என்ன கா ரணமென் றியம்புவே யமைச்சன் 
ஆவின் மெயத் துயர மரசனுக் குரைக்க 


6. கிண்கிணி வாயரவம் - TMSSML . Tamil Ms. 
7. வணங்கும் வசந்தத் - TMSSML . Tamil Ms. 
8. அடிமுடி நெடிய - Kalyanasundara Iyer Edu . 
9. ‘ முன்னாள் - TMSSML . Tamil M !. 


47 


50. பாவியே னிந் தப் பழிகழு வுதற்கு 

ளவர சனையூர்ந் திடுவதே வழக்கென் 
றளவிலாக் குறையால் அமைச்சனை யனுப்ப 
மந்திரி யரசன் மதலை தன் முகத்தில் 
எந்திட முரைப்போ மென் றவ னுயிரிழந்த 


55. சேதிகேட் டரசன் சிவாய நமவென் 

றஞ்செழுத் தோதி உளந்தளர்ந் துருகித் 
தொடர்ந்திளம் பசுவின் துயர்க்கு வென்சுதன் 
படர்புக முமைச்சன் பழிக்கு நானென் 
றுன்னியே மகனை யூர்ந்தபி னுகந்து " 


60. தன்னுயிர் மாய்க்குந் தகைமைகண் டிரங்கி 

பொன்னிலத் தமரர் பூமழை பொழிய 
இந்நிலத் தவர்க ளிருகணீர் - சொரியச் 
செந்திரு மாயன் திசைமுகன் முனிவர் 
ந்திரன் முதலோ ரிருபுடை நெருங்கத் 


65. தவள மால் விடைமேல் தண்ணிலா வணிந்த 

பவளவார் சடையார் பருதிமன் னவன் முன் 
ஆட்சியாய்த் தோன்றி யனை வருங் காண 
காட்சியே கொடுக்குங் கமலைத் தியாகர் 19 
ஆவிளங் கன்று மமைச்சனு மனுவின் 


10. உயிர்விடும் - Kalyanasundara iyer Edn . 
11. பின்னுடனே TMSSML. Skt . & Tamil Mss . 


12. நாயகர் முன் . ibid . 


48 


70. கோவிளங் கன்றுங் கூடவே யெழுந்து 

* சுந்தரக் கன்றுஞ் சுரவிபா லிணங்க 18 
மைந்தனு மமைச்சனு மன்னனை வணங்க 
மன்னனு மகிழ்ந்துடன் மழவிடைப் பாகர் 
பொன்னடி பணியும் பொழுதுள மிரங்கி 


75. அரசனே யுன்ற னன்புகண் டுகந்தோம் 

வரைசேர் புவியில் மனுநெறி நடத்தி 
உன் பெருங் கீர்த்தி " யுலகினில் நிறுத்தி 
பின்புபே ரின்பம் பெறுவை நீ யென்னத் 
திருவருள் புரிந்த தேவர கண்டர் 


80. அருமறைப் பொருளா யமர்ந்த தியாகர் 

ஆய்ந்த நூற் புலவர டிக்கா யிரம்பொன் 
ஈந்தசைந் தாடுமெம் பிரான் பவனி 
வருதல் கண் டிரங்கி மயங்கிமால் பூண்ட 
முருகல ராஜ மோகினி தனக்குக் 


85. கைக்குறி பார்த்து மெய்க்குறி யுரைக்கத் 

துரைப்பெண் ணெனவே வரைப்பெண் வடிவாய் 
மருமலர்ச் சுகந்த மலர்க்குழல் முடித்துப் 
பருமணிச் சுட்டி பட்டமு மணிந்து 
ந்திர தனுவுக் கிணையெனும் நுதலில் 


சரஸ்வதி மஹால் நூலகத்தின் சம்ஸ்க்ருதச் சுவடியில் 71- ம் அடியிலிருந்து 

73-வது அடியின் முற்பகுதி வரைக் காணப்படவில்லை . 
13. சுரந்த பாலுணங் : . TMSSML . Tamil Ms. 
14. பேருங்கீர்த்தி - TMSSML . Tamil Ms. 
15. முருகலரமுக - TMSSML . Skt . Ms ; ‘ முறிகுழலார் - TMSSML . 

TamilMs. 


16. சுட்டிகை - TMSSML . Skt . & Tamil Mss . 


49 


90. சிந்துரத் திலகம் தீட்டிமால் பூட்டி 

அம்பெனும் விழிக்கே யஞ்சன மெழுதித் 
தும்பிவெண் கோட்டால் கோடுகா தணிந்து 
சவடி பொற் பதக்கம் சரப்பணி முன்கை 
பவளமேல் வளைகள் பன்மணிக் 18 

கடகம் 


95. கரகங் கணங்கள் கனகநற் குலிசம் 

அரசிலைத் தொங்க அரை நூ லிலங்கத் 
தமனியச் சிலம்புந் தண்டையுஞ் சதங்கையும் 
கமலமென் பதத்திற் கலின் கலி னெனவே 
சங்குமா மணிகள் தரித்தபொன் முலைமேல் 


100. குங்குமக் கதம்பங் குளிர் பெறத்திமிர்ந்து 

குலவிய செம்பொற் குறப்பெட்டி யேந்தி 
மலரெனுங் கரத்தில் மாத்திரைக் கோலும் 
கொண்டு நா ரதரே குறவஞ்சி யாகி 
அண்டர்வா னுலகத் தரம்பையர் போல 


105. பிடி நடையன்ன பேடு போல் நடந்து 

கொடியிடை துவளக் குவி முலை குலுங்கச் 
சிலைக்கிணை நுதலாள் சீர்பெறுந் தெய்வ 
மலைக்குறவஞ்சி வந்து தோன் றினளே . 


( கு.- ரை ) - உரம் - மார்பு . 

வனசம் - தாமரை . திருச்சாந்து - பச்சைக் 
கருப்பூரம் . 

நம்பி - சுந்தர மூர்த்தி நாயனார் . மாலுரத்தில் - 
திருமாலின் மார்பில் . உகந்த - விரும்பிய . வாசவன் - இந்திரன் . 
தினகர குலத்தில் - சூரிய குலத்தில் . அய்யன் - சிவபெருமான் . 
அந்தகன் - யமன் . 

கபிலை - பசு . 

செம்பியன் - மனு நீதிச் 
சோமன் . மதலை தன் - வீதி விடங்கனுடைய .. 

சுதன் - மகன் . 
முருகு அலர் - வாசனை பரவிய . இந்திர தனு - வானவில் , 
நுதல் - நெற்றி . அஞ்சனம் - மை . தும்பி - யானை . குலிசம் - 
ஓராபரணம் . திமிர்ந்து - பூசி . சிலை - வில் , 


17. பட்டமும் கட்டி - TMSSML . Tamil Ms 
18 . பருமணி - TMSSML . Tamil Ms. 


4 


50 


இராகம் - ஆனந்த பைரவி 


கண்ட கதி 


கம U பா 


மா 


ம 


சகா மா 


க ம ப மா 


ம 


க மா 


. 


. 


5 


1 . | தப தா , 1 

| 

I 
திரு மகள் | மருவும் | செங்கண்மா 

| லுரம்போல் || 
| மம கரி ஸ | நி ஸ கா 

|| 
அருள்பு வி | மடந்தை . 

| யம் 

பொன்மா முடி போல் || 
ப நி பா ம | 

ஸ்ா | 

ஸ்க் g | ** F ** B vா , || 
பு ரந் தரன் | பு ரக் கும் | பொன் னுல து போல் || 
ப ஸ் ஸ் | நித 

ப 

| 

|| 
வரந் தரும் அயன் வாழ் | 

| மலர் போல் || 
[ மற்ற அடிகளையும் இதேபோல் பாடவேண்டும் ] 
2. விளங்கு தென் னா ர் | வியன் பதி | தழைக்க 
ளங்கனி | 

| யோ 

|| சனத்தில் 
அண் டருந்து தி 

| அரசி ருந் | தருள் பூ !! 
மண்டலம் க் | வளர்பரா | 

|II 


பா 


க 


மா 


க 


கா 


. 


ன 


LOT 


க 


3 . 


- 


ம 


லது பா | கத் தல் | மான்மத 

ட க் II 
இலகு வன் | மீ கவி லிங் க முற்ப 
ஆடகப் | புற்றுக் | கடுத்ததென் திசையில் | 
தேட ருஞ் | செம் பொற் | சிங் 

னத்தில் || 


க 


ம 


4. போற்றிசெய் | திமை யோர் | புகழ்ந்திடத் தென்றல் || 
காற்றில் வீற்றிருக்கும் | 

லை த் | 
மு 

து | நிறைந் 

றைந்த செவ் | 
தோட ம 

தரத் 

| தியாக 


ட 


ல 


5.3. 


சு 


5. 


டை 


க 


வேலை நே | ரோ 

| விளங் 

சங் ] 
மாலை மார் | ப மூ 

வசந்தத் | தி யா க 
கரிச்சாந் | தொளி க் 

| சந்தனத் | தியங்கும் 
திருச்சாந் தொளி ருந் | தேவ | ண் 


. 


( 


க 


அந்தரகாந்தாரம் - பாஷாங்கஸ்வரம் . 
** காகலிநிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் 


51 


6 . 


தினக ர | ப்ரபை போல் | சிறந்த செம் | மே னி 


ன க 


| 


த 


| 


க ற் 


முன்ன மு | 


க 


லும் | மு 


மடங் | 


பின்னமு | கு 


ள் 


ள 


| பெ ரு 


மைத் தியா 


7 . 


பண்களுக் 


| கிசைந்த 


| பைம்பொன்னா | டரவக் 


கிண்கிணி 


| யரவம் 


| கிளர்ந்த பொற் | பாதர் 


மூப்பழ 


| 


ககலா 


| முதிர் திரு 


| வந்திக் 


காப்பழ 


| கிசைந்த 


| கமலைத் 


| தியாகர் 


1 


8 . 


கம்பிக்கா 


| தழகர் 


| கவிமழை 


| பொழியும் 


நம்பிக்காய்த் | தூது 


| நடந்த 


| தியாகர் 


|| 


கொற்றமா 


| லுரத்திற் 


| குடி புகுந் 


| தவர்செய 


லுற்றபூ 


| சனைகண்டு 


| உகந்த 


| தியாகர் 


9 , 


வாசவ 


| னுலகில் 


| வாசமுற் 


| றவன் தன் 


பூசனை 


| யுகந்த 


| புனிதத் 


| தியாகர் 


பொன்னுல | கிழிந்து 


| புவிமுசு 


| குந்த 


மன்னவன் 


| 


வணங்க 


| வந்த 


| தியாகர் 


10. மனுநெறி 


| தழைக்க 


| வையகம் 


| புரக்கும் 


1 


தினகர 


| குலத்தில் 


| திகழ்மனு 


| வேந்தன் 


| 


மெய்யன் 


| புலகில் 


| விளங்கிட 


| வேண்டி 


அய்யன் 


| பசுவாய் 


| அந்தகன் 


| கன்றாய் 


11. அணிமுடி 


| நெடிய 


| வம்பொன் 


| வீதியில் 


மணிமுடி 


| மன்னர் 


| வருநெருக் 


| கத்தில் 


il 


அன்றர 


| சிளங்கன்று 


| அரியதேர்க் 


| காலிற் 


|| 


கன்றரை 


| படவே 


| கபிலையுங் 


| கதறிச் 


4A 


52 


| னரசு 


|பயக் 


|| 


| செலுத்திய 
| கொற்றா 


தொம்பினா 


| 


லசைக்க 


I 


முன்னைநாள் | விதியோ 


| முறைமையோ | விதுதான் 


என்னகா 


| ரணமென்று 


| இயம்பவே 


| அமைச்சன் ! 


வன் மய்த் துயரம் 


| அரசனுக் 


| குரக்க 


பாவியேன் 


| இந்த 


| பழிகழு 


| வுகற்கு 


1 


எவர 


| சனையூர்க் 


| திடுவதே 


| வழக்கென்று 


அளவிலாக் 


| குறையால் 


| அமைச்சனை 


| யனுப்ப 


| 


( : | 


| அரசன் 


| மதலை தன் 


| முகத்தில் 


* 


// 


எந்திட | முரைப்போம் 
சேதிகேட் | டரசன் 


| என்றவன் 
| சிவாயகம் 


| உயிரிழந்த 
| வென்று 


I 


அஞ்செழுத் | தோதி 


| உளந்தளர்ந் 


| துருசித் 


| 


| துயர்க்கு 


| வென் சுதன் || 


1 படர்ந்திளம் பசு 

படர்புகழ் | அமைச்சன் 


| என் 


I 


| பழிக்குநான் 
| ஊர்ந்தபின் 


உன்னியே 


| மகனை 


| உகந்து 


தன்னுயிர் 


| மாய்க்கும் 


தகைமைகண் 


| டிரங்க 


16. பொன்னிலத் தவர்கள் 

கள் 


| பூமழை 


| பொழிய 


இந்நிலத் 


| தவர்கள் 


| இருகணீர் 


| சொரியச் 


// 


செந்திரு 


| மாயன் 


| திசைமுகன் 


| முனிவர் 


II 


இந்திரன் 


| முதலோர் 


| இருபுடை 


| நெருங்கத் 


| 


17. ),மால் 


விடைமேல் 


| தண்ணிலா 


| வணிந்த 


பவளவார் 


| ச ... யார் 


| பருதிமன் 


| னவன் முன் || 


ஆட்சியாய்த் | தோன்றி 


| அனை வருங் 


| 


காண 


// 


காட்சியே 


| கொடுக்கும் 


| கமலைத் 


| தியாகர் 


| 


53 


18 ஆவனங் 


| மன்றம் 


| அமைச்சனும் | மனுவின் 


கோலங் | 


கன் . 


| 


க. ! வே 


சுத்தக் 


| கன்றுஞ் 


| 


சுய 


லிணங்க 


மைந்தனும் அமைர்சனும் | மன்ன 


| 


வணங்க 


19. மன்னனும் மகிழ்ந் துடன் ! மழவிடைப் 


| 


பொன்னடி பணியும் 


| ரீரங்கி 


| பெட்டிகள 
| அன்புகண் 


| டுகந்தோ 


அசனே | உந்தன் 


வரைசேர் | புவியில் 


| மனுநெறி 


| 


20. உன் பெருங் 


| கீர்த்தி 


| உலகினில் 


பின்புபே 


| ரின்பம் 


| பெறுவநீ 


| பென்னக் 


திருவருள் 


| புரிந்த 


| தேவா 


| கண்டர் 


| பொருளாய் | அமர்ந்த 


21. ஆய்ந்ர நூல் 


| L வர் 


| அடிக்கா 


| திரம் பொன் 


ஈந்தசைந் 


| காடும் 


| எம்பிரான் 


| பவனி 


வருதல் கண் 


| டிரங்கு 


| மயங்கியால் 


| பூண் 


முருகல 


| மோகினி 


| தனக்கு 


22. கைச்குறி 


| மெய்க்குறி !உக்க 


துரைப்பெண் | எனவே 


|வரப்பென் | வடிவாய் 


மருமலர்ச் 


| சுகந்த 


| பலர்க்குழல் | முடித்தாய் 
| பட்டமும் | அணிந்து 


பருமணிச் 


| சுட்டிப் 


23. இந்திர 


| தனுவுக்கு | இ பெனும், து , 55 


சிந்துர் 


| திலதம் 


| தீட்டிமால் | பூட்டி 


அம்பெனும் | விழிக்கே 


| அஞ்சனம் 


| எழுதித் 


தும்பிவெண் | கோட்டால் | தோடுகா 


| தனித்து 


54 


24. சவடிபொற் | பதக்கம் 


| சரப்பணி 


| முன்கை 


|| 


பவளமேல் 


| வளைகள் 


| பன்மணிக் 


| கடகம் 


கரகங் 


கணங்கள் | கனகநற் 


| குலிசம் 


|| 


அரசிலை 


| தொங்கல் | அரை நூ 


| லிலங்கத் 


25. தமனியச் 


| சிலம்புந் 


| தண்டையுஞ் சதங்கையும் || 


கமலமென் 


| பதத்திற் 


| கலின் கலின் | எனவே 


|| 


சங்கு மா 


| மணிகள் 


| தரித்தபொன் | முலை மேல் 


// 


குங்கும 


| கதம்பங் 


| குளிர்பெறத் | திமிர்ந்து 


| 


26. குலவிய 


| செம்பொற் குறப்பெட்டி | யேந்தி 


மலரெனுங் 


| கரத்தில் 


| மாத்திரைக் | கோலும் 


கொண்டுநா 


| ரதரே 


| குறவஞ்சி 


யாகி 


|| 


அண்டர்வா 


| னுலகத் 


| தரம்பையர் | போல 


// 


27. பிடிநடை 


| யன்ன 


| பேடுபோல் | நடந்து 


// 


// 


கொடியிடை | துவளக் | குவிமுலை | குலுங்கச் 
சிலைக்கிணை | நுதலாள் | சீர்பெறுக் | தெய்வ 
மலைக்குற | வஞ்சி | வந்து தோன்றினளே . 


II 


// 


குறத்தி தோன்றல் 
21. இராகம் : சங்கராபரணம் 


தாளம் : ஆதி 


கயிலைவெற் பிறைவர் வீர 

கண்டயத் தியாகர் நாட்டில் 
சயிலமொப் பனைகொள் செம்பொற் 

றடமுலைக் கிடைதள் ளாட 


1. மொப்பனைய - TMSSML. Skt . & Tamil Mss . 


55 


அயில் விழிக் கடைக்கூ ரம்பால் 

ஆடவ ராவி கொள்ளும் 
குயில் மொழிக் குமுதச் செவ்வாய்க் 

குறவஞ்சி தோன்றி னாளே , 


இராகம் : சங்கராபரணம் 


தாளம் : ஆதி 


; ஸ் நி , தபா 


கம பாதப 


கரி ஸ்ா 


| 


. கயி லைவெற் பிறை வர் .. வீ 


. 


| 


;,, ஸ ரிகமா 


கமா பா பா 


11 


கண் டயர் 


| தியா . 


கர் நாட்டில் 


|| 


; பதபா 


ம க ம 


நீ 


பத 


ஸ்ா 


ஸ்ா 


. 


| 


யி . ல .. மொப் பனை கொள் செம் பொன் 


. 


| 


; ஸ்ஸ் , ரிஸ்ா 


ஸ்ரிஸ்நி தா நீஸ்ா 


முலை 


டை . தள் ளாட 


// 


; நிஸ் 


ரிக் ஸ்ா 


. 


| 


அயில் விழி 


கடைக்கூ ரம் பால் 


. 


| 


; நிஸ் 


. 


ரிஸ்ா | ஸ்ரிஸ் நிதா 

நீ ஸ்ா 
டவர் | 

வி கொள்ளும் 


. 


. 


. 


. 


| 


; நிஸ் 


ஸ்ா ஸ்ரிஸ் நித ப 


. 


த 


| 


குயில் மொழி கு 


. 


தச் செவ்வாய் 


. 


1 


; ஸநி 


, தபா | கமபத நீஸ்ா 


| 


குற . வஞ்சி தோன்றி னாளே. 


. 


// 


2. அயல்விழி - TMSSML. Tamil Mss . 


56 


குறத்தி தோன்றல் 


22. இராகம் : ஸௌராஷ்டிரம் 


தாளம் : மிச்ரசாபு 


சிகரகிரி நிறைவனச முகநிகர் 

திகிரிமுலை பளப ளெனவே 
மகரகே தனமதன ரதியென 

வதனமதி தளதளெனவே 
சகலவே தபுராண சுரகண 

சமுகத் தியாகர் நன்னாட்டிலே 
சுகசரோ ருகசரண பரிபுர 
சுரதமோ கனரம்பைபோல 

குறவஞ்சி வந்தாளே . ! 


2 . 


* தவளவளை நவமணிகள் 

பலமணி 


சரிகள் கல கலகலெனவே 
பவளவிதழ் மொழிகுயிலின் மொழிநிகர் 

பகருமிசை கலுகுலெனவே 
குவளை மலர் விழிவிரக வனிதையர் 

குறிகள் சொல்லு சொல்லு சொல்லெனவே 
கவள மதவடு : கரியி னுரிதரி 
கமலைத்தியாகர் நன்னாட்டிலே - 

குறவஞ்சி வந்தாளே . 


கண்டிகை 


இந்த கண்டிகை , கலியாண சுந்தரய்யர் பதிப்பில் 3 - வது 
யாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . 


1. கண்டிகைகளை இணைக்கும் இந்த அடி சரஸ்வதி மஹால் நூலகத்தின் 

இரண்டு சுவடிப் ப்ரதிகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. 
2. பலமணி - TMSSML . Skt . & TamilMSS . 


கலியாண சுந்தரய்யர் பதிப்பில் இந்த அடி 3 - வது ஆகக் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 
3. மதஜல - TMSSML . Skt . & Tamil MSS . 


57 


3. குளிருமலர் புனையளக மிசையளி 

குமிறுமிசை குமுகுமெனவே 
ஒளிகொள்கமு கிணையிலகு களமிசை 

புனுகுகம கமகமெனவே 
தளவ நகை யிளநிலவு தரவொரு 

புளகவன மயில்போலவே 
வளமையுட னடியவர்கள் பணி துரை 
வசந்தத் தியாகர் நன்னாட்டிலே. 

குறவஞ்சி வர்தாளே . 


இராகம் : ஸௌராஷ்டிரம் 


தாளம் : மிச்ரசாபு . 


தீர்மானம் 


தத்தடின்கு 


| டிங்குத கிடதக 


// 


டிங்குகு தா 


| குகு தடீங்குதக 


|| 


தகத டீங்கு 


| டின்டின் குகு தக 


|| 


டிங் குகு தா | டிங்குத கிடதக 


|| 


குறைப்பு 
தத்த டீங்கு டின்டின் குகுதா 11 
தகத டீங்கு நகதரி கிடதக 
தகத டீங்கு டீங்குதகிடதக 
டின்குகுதா டின்டின் குகுதக 
தத்தடீங்கு | தகதடீங்கு | நகதடீங்கு | 

கிடதக தடீங்கு | 
தடீங்கு டிடீங்கு தக தகத டீங்கு 
தத்தித்தா , தித்தா , திதா 
தகதிகு ததிங்கிண தொம் 

3 முறை 
தகத்திங் கிண தொம் 

ததிங்கிண தொம் // 


58 


தரிஸ் ஸ் *நித 


தப 


மதப பமகா ரிரி 


11 


சிகர கி 


நிறை 


வனச மு 


நிகர் 


. 


11 


மயம் 


கம 


கம ப ம 


; 


|| 


திகரி முல் 


பள 


II 


ளென வே 


. 


. 


. 


| 


மகரி 


ஸரி 


கம 


|| 


மதப 


கமா 


மகர கே . தன 


|| 


மதன ர . தி 


யென 


|| 


நிரிஸ 


ஸ 


நிதப 


கமபத 


ஸா ; 


வதன 


த.ள 


த.ளென வே .... 


நி த நி ஸா 


ஸ் 


// 


ஸ்ரரி ப்ம்கர் ஸ் ஸ் 


|| 


சகல வே . 


பு 


|| 


ராண சு 


. 


நிரிஸ் ஸ்நிதநிதப 


II 


மகாரி 


கம்பம் 


// 


சமூக தியா 


கர் நன் 


11 


நாட் 


லே ..... 


. 


| 


தரிஸ் ஸ்நித 


நிதப் 


மதப மாபம க 


| 


சு.கஸ 


ரோ . 


|| 


. 


சரண 


. 


மபமகரி 


ஸா 


கம்பம் 


|| 


சு .ரத 


மோ . 
கன 


|| 


ரம் . . பை போ 


லா . 


. 


த்ரீஸ்ா ஸ் 


ஸ்ா நித தநீ த பம 


11 


குறவஞ்சி 


வந் .. 


தா 


ளே .. 


|| 


|| 


( இதேபோல் பின் வரும் செய்யுட்களைப் பாடவேண்டும்.) 


2. தவளவளை நவ 


|| 


மணிகள் பல பணி 


// 


சரிகள் கல கல 


கலெனவே 


* காகலிநிஷாதம் . பாஷாங்கஸ்வரம் . 


59 


ப 


| 


பவளவிதழ் மொழி 
பகருமிசைகலு 


குயிலின் மொழிநிகர் 
குலெனவே 


11 


|| 


குவளை மலர் விழி 


விரக வனிதையர் 


குறிகள் சொல்லு சொல்லு || 


சொல்லெனவே 


!! 


கவள மத வடு 


கரியி னுரி தரி 


கமலைத் தியாகர் நன் 


/ 


னாட்டிலே 


II 


ஞ் சி 


// 


வந்தாளே . 


|| 


|| 


யளக மிசை யளி 


|| 


3. குளிரு மலர் புனை 

குமிறு மிசை குமு 
ஒளிகொள்கமு கிணை 


// 


குமெனவே 


| 


|| 


யிலகு கள மிசை 


|| 


புனுகு சம 

கம் 


|| 


கமெனவே 


|| 


தளவ நகை யிள 


|| 


நிலவு தரவொரு 


II 


புளக வன மயில் 


போலவே . 


வள் 


|| 


யவர்கள் பணி துரை 


11 


பளமையுடன் 

அடி 
வசந்தத் தியாகர் நன் 


னாட்டிலே .. 


குறவஞ் சி 


|| 


வந்தாளே ... 


// 


குறத்தி வருகை 


23. இராகம் : கமாஸ் 


தாளம் : ஆதி . 


பல்லவி 


சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் - ஒய்யாரமாகவேச் 
சிங்காரக் குறவஞ்சி வந்தான் , 


60 


அனுபல்லவி 


சங்கரர் பொங்க வந்திசம்ன்ற கங்கணர் 1 
செங்கழு நீர்புனை தியாகேசர் 5: ட்டிலே 

(சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் ) 


21 


சரணம் 1 


திலத நுதலில் வேர்வை காண அமகு கண்டு 
தெய்வ ரம்பையர் உள்ளம் நாணப் பூரணசந்திரன் 
நிலவென நகைதரு மலர்முக மலமிகு 
பலகலை யிலசிய கமகள் போலவே . 

(சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் . ) 


சரணம் 2 


கொஞ்சு கிஞ்சுக மொழிவிண்டு வங்காரக் 
குராக் கடை மாத்திரைக் சோலுங்கொண்டு வருதல் கண்டு 
நெஞ்சினில் மாமயல் மிஞ்சிய 41 முகர் 
செஞ்சியிதஞ்சொலும் ரஞ்சித அஞ்சி . 

(சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் ) 


சரணம் 3 


பாதச் சிலம்பொலிக்க யாவர்க்கு மிவள் 
பகருங்குறியெலாம் பலிக்க இமயமலை 
மாதொரு பாதியில்லாதரவாய் மகிழ் 
நாதர் தியாக வினோத நன்னட்டில் 

(சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் ) 


( கு - ரை ) -கிஞ்சுகமொழி - முள்ளுமுருங்கை மலரைப் 
போன்ற வாயிலிருந்து வரும் சொல் , 


1. திகழ்கங்கணர் - TMSSML . Skt . & Tamil Mss .; Kalyanasundaram 

Iyer s Edn .. 


திருத்திக் 


2. அனுபல்லவியில் டைமுறையலிருந்த பாடாந்திரப்படி 

கொடுக்கப்பட்டுள்ளது . 
3. கொஞ்சி - TMSSML . Tamil MS . 


61 


இராகம் - கமாஸ் 


தாளம் - ஆதி 


பல்லவி 


ஸ்ா ஸ்ா ; நீ நிஸ்ரி ஸ் நி தா நி | 


சிங் கா 


. 


ஸ்ா ; vா ; 


| 


ள் 


| 


உல்லா ச 


கலோ|| 


ஸ் . ஸ்ர ; நீ நிஸ்ரிஸ் 


திங்கா 


. 


" 


. 


வஞ் சி | 


ஸ்ா ; ஸ்ா 


; 


| ; 


ந் தாள் 


| 


// 


// 


. 


. 


தீர்மாளம் 


> 


தா தரித தண , தா தணத் ஜணு 

} - 
தா ஜணுததிமி 

தீ 

2 முறைகள் 
தா தரித தண , தா தணத் ஜணு தா தா தீ 


. 


தா ஜணுத திமி , தா திமித 


, தா தரித தண , தா தணத ஜனு 


, தா ஜனுத திமி , தா திமித இட 


தா தரித , தாதணத் , தாஜணுத , தாதிமித 
தத்தனா ; தஜ்ஜணு ; தத்திமி ; தக்கிட ; 
தத்தண தஜ்ஜணு தத்திமி தக்கிட 
தத்தித்தா , தித்தா , தா கிடதக தரி கிடதொம் 
தத்தித்தா , தித்தா , தா கிடதக தரிகிடதொம் 
தத்தித்தா , தித்தா 

, தா கிடதக தரிகிட தொம் 


கிடதக தரிகிடதொம் 


கிடதக தரிகிடதோம் 

[சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் ] 


62 


அனுபல்லவி 


; தா மாத நி ஸ் ஸ் ஸ் ஸ் | 


ங் கரர் பொங்க 


ர வந் | 


; ஸ்ஸ் 


ஸ்ஸா 


| 


ஸ்நிரிஸ் நீ தா |] 


திகழ் கின்ற 


| 


கங் ...... கணர் 11 


; நிஸ் 


க்கா ரிம்க்ரி ஸ்ாஸ்ா | 


செங் . 


கமு நீ 


ர் 


பு 

னை | 


. 


; ஸ்ப 


- தா நி 


| 


ரிஸ் நித மபதநி || 


யா . கேசர் 


| 


. 


நா . ட்டி - 
[சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் 


சரணம் - 1 


; நிஸ் , நிதா தாதா , தா ஸ் | 
தில . தநுதலில் வேர்வை | 


நீ 


; 


நித 


| 


பதநித பாபா || 


காண . அ . 


| 


10.கு . கண்டு || 


| 


; நீ த பா ப தா , தகாமா 
.தெய்வரம்பை யர் உள் 


ளம் 


| 


- 


5 ; மா 


| 


தநீ 


, தா 


நா . 


; நிஸ் 


, 


கை 


; ஸ் ஸ் 


. 


. 


மலர் 


முகம் 


ண 

| ரண 

சந்த்ரன் | 
நிதா ஸ் ஸ் ஸ் ஸ் | 
நில வெனும் ந 

த ரு || 
ஸ் ஸ்ா 

| 

ஸ்நிரிஸ் நீதா || 

| ந . ல . மிகு || 
; நிஸ் , க்கா ரிம்க்ரி ஸ் ஸ்ா 

| 
கலை யி . ல . கி 

| 
| 

ரி ஸ்ரித மபதரி || 
கலை மகள் 

| போ ...... ல.வே || 

(சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் ) 


; ஸ்ப 


. 


தநீ 


63 


[ இதே போல் மற்ற சரணங்களையும் பாடவேண்டும் ] 


சரணம் 2 


; கொஞ்சு கிஞ்சுக மொழி | விண்டுவங் | காரக் 
; குறக்கூடை மாத்திரைக் கோலுங் கொண்டுவ | ருதல்கண்டு || 


; நெஞ்சினில் மா மயல் 


| ; மிஞ்சிய 


| காமுகர் 


; கெஞ்சி யிதஞ் சொலும் 


| ; ரஞ்சித | வஞ்சி 

[சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் ] 


சரணம் 3 


; பாத சிலம்பொலிக்க 


| ; யாவர்க்கும் ; இவள் 


|| 


| லிக்க இ 


| மயமலை 


li 


; பகருங் குறியெலாம் ப 
; மாதொரு பாதியில் 
; நாதர் தியாக 


| ஆதர 


| வாய் மகிழ் || 


| ; வினோதர் நன் னாட்டில் 

[சிங்காரக் குறவஞ்சி வந்தாள் ] 


குறத்தி வருகையைக் கட்டியங் கூறல் 

தனிப்பாடல் 
சந்த விருத்தம் 


24. இராகம் - அம்ருத வர்ஷிணி 


தாளம் - 


அளிகுரல் பங்கய மெங்கு மிலங்கு 

மனங்களி னங்கூடி 
களிமயில் விந்தை நடம்பல கண்டு 

களிப்புறு தென்னாரூர் 
வளமுறு தியாகர் மகிழ்ந்துறை கோயிலின் 

வாசல் வளங் கூறக் 
குளிர்பெறு சந்தன குங்கும வாடைக் 

குறமகள் வந்தனளே. 


( ச - ரை ) அனங்கள் இனம் - அன்னப் பறவைகளின் தொகுதி . வாடை - 

மணம் . 


64 


இராகம் : அம்ருதவர்ஷிணி 


தாளம் : ஆதி 


ஸ் நிபப 


பாபம 


பமக 


ம க ஸ ஸ 


அளிகுரல் பங் கய மெங்கு - மி 


லங்கு - ம | 


. 


ஸ 


கம பா - மய 


; 


1 


ன 


களினங் . கூ 


| 


டி 


. 


நிஸ 


UTULD 


பாநிப நீ நி 


- 


ஸ் | 


களிமயில் விந்தைந டம் பல கண்டு 


க | 


. 


ஸ் நி 


நிநி 


| vா ; 


; 


ளிப் புறு தென் னா 


11 


. 


. 


நிபநி நி 


ஸ்ாஸ் - ஸ்க்ரஸ் நி 


நிஸ்க்க் 


| 


வள முறு தியா கர்ம கிழ்ந்துறை கோ யிலின் | 
ப்ம்க்க் 

ஸ் ஸ் 

| க்ர ; ; ; || 


ம்க் 


சல் 


வளங் 

கூ 


|| 


. 


. 


ப்ம்க்க் - ம்க் ஸ்ஸ் ஸ் ஸ் நி 


ஸ நிநிப | 


குளிர்பெறு சந்தன குங்கும 


டை 


| 


. 


. 


பம கம கமபதி ஸா 
குறமகள் 

வந்தன | ளே 


// 


வாசல் வளங்கூறல் 


25. இராகம் : நாதநாமக்ரியா 


தாளம் : கண்டசாபு 


வாசலிது வாசலிது 
மகராஜன் வாசலிது 


1 


1. இப்பாடலில் மேற்கூறிய அடிகள் நடைமுறையில் 

ஆரம்பத்தில் பாடப்பட்டு வந்ததாகத் தெரிகிறது . 


இப்பாடலின் 


65 


1 . 


மலர்மகளுங் கலைமகளும் 

வளர்ந்தோங்கும் வாசலிது 
சிலைமதவேள் சகஜிராஜன் 

தினம்பணியும் வாசலிது 


2 . 


வாசவனும் மாலயனும் 

வணங்குமணி வாசலிது 
நேசமுசுகுந்த மன்னன் 

நிதந்து திக்கும் வாசலிது . 


3. மறைநான்கும் கோபுரமாய் 

வான் கிழிக்கும் வாசலிது 
நிறையாறு சாத்ரபுரா 

ணங்கள் நிறை வாசலிது . 


4. சைவநெறி யாகமங்கள் 

தழைத்தோங்கும் வாசலிது 
மெய்யுரைசெய் மூவர் தமிழ் 

விளங்க நிற்கும் வாசலிது . 


5. * மதிக திருந் தினந்தவழ்பொன் 

மதிலோங்கும் வாசலிது 
துதிகொள்விட்ட வாசல்வளர் 

தும்பிமுகன் வாசலிது 


* இச்செய்யுளின் இரு அடிகளுக்கும் இடையே நான்கு செய்யுள்கள் 
இருந்ததாக , தஞ்சை ஸரஸவதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச்சுவடியி 
லிருந்துத் தெரியவருகிறது . விடுபட்ட அடிகள் நீங்கலாக கிடைத்த 
அடிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


“ அரனடியரனுதினமும் அஞ்சலெனும் வாசலிது 
தும்புருநா ரதரும் வந்து துதி செய்யும் வாசலிது 
ரம்பை யூருவசியும் வந்து நடனஞ்செய்யும் வாசலிது 
பிறக்க முத்தியீன்றருளும் புனிதருடை வாசலிது 
அறுபத்து மூவர் வந்து அமர்ந்ததிந்த வாசலிது 
வேலைநே ரோடைகளும் விளங்குமிந்த வாசலி 


5 


66 


6. சீர்பெறுசங் கீதவிசை 

சிறந்ததென் றல் வாசலிது . 
வார் பெருகுங் குமமுலையார் 

வளர் நடஞ்செய் வாசலிது 


7 . 


கன கசிங்கா தனக்கம்பிக் 

காதழகர் வாசலிது 
தினவசந்தத் தியாகேசர் 

செம்பொன் மணி வாசலிது . 


இராகம் : நாதாசமக்ரியா 


தானம் : கண்ட..சாபு 


தீர்மானம் 
தத்தித் தானு தனம் தரித்த தண தா , . 

தத்திமித திரிகிட கிடதக 
தகதித் தானு தனம் தரீத்ததணசெய் , , 

தத்தித் தாங்கிடு தக தரிகிடதக 


( குறைப்பு ) 
தத்தித் தானு தனம் தரீத்ததண 
தகதித் தானுதனம் தரித்ததண 

தானுதணம் 

ததனுதணம் 
தணம் கிணம் தறும் கதிம் 

தா கிடதகதரிகிடதோம் 
தா கிடதக தரிகிடதொம் 
தா கிடதகதரிகிடதோம் || 


ஸாரிகரி 


|| மா மமம 


|| மகபம 


க , ரி 


|| 


வா சலிது 


| 


வாசலிது 


|| ம , க . ரா . ஜன் 


11 


ஸாரிகக 


காரிஸரி 


|| 


ஸாரி ஸரி 


| 


வா சலிது 


வாச லிது 


|| வா சலிது 


மகபமக 


கரிரி ஸஸ 


> 


11 


வளர்ந்தோங்கும் ! 


வா .சலிது 


| 


67 


1. மமக 


|| 


பபதபப 


மபத , ப 


மலை மகளும் 


i 


கலை மகளும் 


|| வளர்ந்தோங்கும் 


மப தப மம 


மமதபத 


மபதபம 


II 


கமபம கரிரி 


சிலை மத வேள் || 


சகஜி ராஜன் || தி.னம் பணியும் 


க மாகரி ஸ ஸ 


சலி து 


. 


2 . 


வாசவனும் || மாலயனும் || 

வணங்குமணி || வாசலிது || 
நேசமுசு || குந்த மன்னன் ! 

நிதந்துதிக்கும் || வாசலிது || 


3. மறைநான்கும் || கோபுரமாய் || 

வான் கிழிக்கும் !! வாசலிது || 
நிறையாறு || சாத்ரபுரா || 

ணங்கள் நிறை || வாசலிது || 


4. சைவநெறி || யாகமங்கள் || 

தழைத்தோங்கும் || வாசலிது | 
மெய்யுரை செய் || மூவர் தமிழ் || 
விளங்க நிற்கும் || வாசலிது ! 


5. மதிக திருந் || தினந்தவழ் பொன் || 

மதிலோங்கும் || வாசலிது || 
துதிகொள் விட்ட || வாசல் வளர் || 

தும்பிமுகன் வாசலிது !! 


6. சீர் பெறு சங் || கீத விசை !! 

சிறந்த தென்றல் || வாசலிது || 
வார் பெறுகுங் || கும முலையார் !! 

வளர் நடஞ்செய் || வாசலிது || 
5A 


68 


7 . 


கனகசிங்கா || தனகம்பிக் || 

காதழகர் || வாசலிது || 
தினவசந்தத் || தியாகேசர் || 

செம்பொன் மணி || வாசலிது . !! 


ராஜமோகினியின் தாபத்தைத் தீர்ப்பதற்காக 
சகி குறத்தியை அழைத்து வருதல் . 

கட்டளைக் கலிப்பா 


26. இராகம் : ஆபோகி 

தாளம் : ரூபகம் 
தெண்ணி லாமலர்க் கொன்றைமந் தாகினி 

திகழுஞ் செஞ்சடைத் தியாகேசர் சேருதற் 
கெண்ணி மாமயல் கொண்டு புலம்பிய 

ராஜமோகினி யேயிந்த வீதியில் 
வண்ண மேகலை தெய்வக் குறத்திதான் 

வருதல் கண்டு வரவழைத் தேனுன் றன் 
தண்ணந் தாமரைக் கைபார்ப்ப ளுன்மனத் 

தாபந்தீரத் தகுங்குறி சொல்வளே . 


( கு - ரை ) -மந்தாகினி - கங்கை . 


இராகம் : ஆபோகி . 


தாளம் : ரூபகம் 


ஸா ; ஸ்ாஸ்ா தா மா 


மாமக கரிஸா 


தெண்ணிலா மலர் 


|| கொன்றை மந்தா : கி. னி 


ரீ ஸா தாஸா 


|| தா ஸாரீரி க மா மா 


// 


திக முஞ்செஞ்சடை 


|| தியா கேசர்சே . ரு தற் 


ரிக மா 


மகரிஸ ரிகமா || 


கமதா தாரிஸ் தா தா 


ப 


கெண்ணி மா .. 


மயல் || கொண்டு புலம் . பிய 


. 


69 


தஸதா மாம . ரிகமா || கமதா 

மா தா ஸ்ா ; 


| 


ரா . ஜ . மோகி 


னி . யே || இந்த 


வீதியில் 


| 


. 


தா மா 


தா ஸ்ா ரீ ; 


| ஸ்ரிக் க்ரிரீ ஸ் ஸ்ா 


1 


வண்ண மே க 


லை , 


|| தெய்வ கு.றத் தி தான் 


; ஸ்ரி , க்க்ரி ரீ ஸ்ா 


ரிரிஸ் தாமாதா ஸ் ஸ்ா 


H 


* வரு . தல்கண் 


HI 


வழைத்தே னுந்தன் || 


. 


. 


. 


----- 


தா , தஸ் ரிஸ் ததா || தா , ஸ்த , ம் மா மாமா 
தண்ணந் தா . மரை || கைப் பார்ப்பளுன் மனத் 


. 


; கா மா தஸ் ரிஸ் தா 


| ரிஸ்ா தமா தா ; 

ஸ்ஸ் 


// 


. 


தா பந் தீ . 


|| த குங்குறி சொல்வளே 


|| 


குறத்தி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளல் 
27. இராகம் : பெஹாக் . 


தாளம் : 49 


பல்லவி 


பேரு மூருமெங்கள் பிரபலமும் மோகினிப் 


பெண்ணே சொல்லக் கேளாய் . 


அனுபல்லவி 
சீருலாவு செல்வத்தென் கமலாபுரித் 
தியாகர் நன்னாட்டில் வந்ததேன் மொழியே ( பேருமூரும் ) 


சரணம் 1 


மூணுலோகச்சேதி மூணு காலச்சேதி 

மூவர்தேவர் சேதி முதலாகத் 
தோணுங் கேட்ட பேர்க்குச் 

சொல்ல வலதுமுண்டு 
சுதசித்தமாய் வந்த தொழிலிது காண் ( பேருமூரும் ) 


1. நாட்டிலே வளர் - TMSSML . Skt . & Tamil Mss . 


70 


சரணம் 2 


புவியிலுள்ள தேசம் புவியில் புண்ணிய தலம் 

புவியிலுள்ளமலை புதுமையெல்லாம் 
செவியிற் கேட்ட தெல்லால் 

திரிந்து கண்டு வந்தோம் 
தெய்வலோகக் குறவஞ்சி கண்டாய் ( பேருமூரும் ) 


சரணம் 3 


கைக்குறியே கண்டு மெய்க்குறியே சொல்வோம் 

கற்பனைக்குறி நாங்கள் கற்பதில்லை 
பொய்க்குறி * சொல்வது 

பனைக்குறச் சாதிதான் 
புனிதத் தியாகர் நாட்டிற் பூமியிலே ( பேருமூரும் ) 
( கு - ரை ) சுத சித்தமாய் - ஸ்வதசித்தமாய் . பூனைக்கறச் சாதி - குறவருள் 

இழிந்த வகையார் . வலது- திறமை . 


இராகம் : பெஹாக் 


தாளம் | ஆதி 


பல்லவி 


ஸ் 


ஸ் ஸ்நி நி த பா 

பாபா | 


, 


. 


... பே . ரூம் ஊ . ரும் எங்கள் | 
; பப , ப தா ! பாம தப 

|| 
. ப்ரப . லமும் | மோ . கினி || 


மா கா 


; ஸா ; கா 


; மப 


க மா 


. 


| 


. பெண்ணே . சொல்லக் . கே . 


| 


கா 


; ; கமபத 


| 


ளாய் 


|| 


| 
= ( பேரும் ஊரும் ) 


நிஸ் 


. 


2. “ சொல்லக் கேட்டதல்ல தெரிந்து கண்டு வந்தோம் - TMSSML . 
Tamil Ms. 

| 
3. மிகக் கற்பனை - TMSSML . & Tamil.Ms . 

தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் சம்ஸ்க்ருதச் சுவடி இத்துடன் 

முடிவடைகிறது . 
t ப்ரதிமத்யமம் - பாஷாங்கஸ்வரம் . 


71 


தீர்மானம் 


தத் , த , ரீ , தத்தணதா தரிததண | 
தத்தணா தஜ் ஜணு தா தணதஜணு || 
தஜ்ஜணு தத்திமிதா ஜணுததிமி | 
தத் திமி தக்கிடதா திமி தகிட || 


( குறைப்பு ) 
தத்தரீதத்தண I தத்தணாத ஜ் ஜ ணு 
தஜ் ஜணு தத்தீமி || தத்தி மீதக்கிட || 
தத்தரி தத்தண தஜ்ஜணு தத்திமி 
தா , 

த்ருகிரதக் கிடதகதரி கிட தொம் 
தா , , த்ரு கிடு தக் கிடதக தரிகிடதொம் 
தா , , த்ரு கிடு தக் கிடதக தரிகிடதொம் தா , , || 

( பேருமூரும் எங்கள் ) 


. 


அனுபல்லவி 


; , க , மபா தநிஸ்ா ஸ்ா ஸ்ா | 

வும் செல்வத் ) 


சீ . ருலா . . 


; ஸ் 


ஸ்ஸ்ா | 


ஸ்ா ; ஸ் ஸ் || 


. 


தென் கம 


| 


லா . 


பு 


|| 


; நி ஸ் , க் க்ரிம் க்ரி ஸ்ா ; | 
தியா . கர்நன் நா ட் டில் . | 


. 


. 


; நிஸ் 


தபா | 


கா மா பதநீ || 
மொழியே . . || 


வந்த . தேன் | 


( பேருமூரும் எங்கள் ) . 


சரணம் 1 


பா ; 


UT UT 


. .மூ .ணு லோ 

கச் சேதி | 


* கைசிகி நிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் . 


72 


; , பநி த பா ! 


பா , ம 


கமகா | 


ணு கா | 


. 


; , கபமகா மா , சு 

ரி கஸா 


| 


மு . வர்தே . 


வர் சே . தி 


| 


நிஸ 


கமா 


. 


| 


பா , மகமகா 


I 


. 


. முத . லாகத் | 


தோ .. 


ணும் 


|| 


; , ஸ் 


நி பா 


. 


; மா பநி தநி 
..கேட்டபேர்க் 


கு சொல் . 


| 


ஸ் ஸ் ஸ்ாஸ்ா | 


ஸ்டா 


; ஸ்ா ; || 


முண் 


| 


; நி ஸ் , க்ரிம் ஸ் ஸ்ா 


| 


சுத . சித்த 


LOIT 


வந் த 


| 


. 


: நிஸ் 


* நிதபா | 


. 


கா மா பத நீ || 


. தொழி . 


லி . 


| 


ண் 


. 


| 
( பேருமூரும் எங்கள் ) 


( மற்ற சரணங்களையும் இதேபோல் பாடவேண்டும் ) 


சரணம் 2 


; , புவியிலுள்ள தேசம் 1 ; , புவியில் புண் | ணிய தலம் || 


; , புவியிலுள்ள மல | ; புதுமை | யெல்லாம் || 


; , செவியிற் கேட்டதல்லால் | ; திரிந்து கண் | டுவந்தோம் || 


; தெய்வலோகக் | குறவஞ்சி | கண்டாய் || 


( பேருமூரும் ) 


ப்ரதிமத்யமம் - பாஷாங்கஸ்வரம் . 


73 


சரணம் 3 


; , கைக் குறியே கண்டு 1 ; , மெய்க்குறியே | சொல்வோம் || 


; , கற்பனைக் குறி நாங்கள் | கற்ப தில்லை || 
; , பொய்க்குறி சொல்வது 1 ; , பூனைக்கு றச் | சாதிதான் || 
; புனிதத் தியாகர் | நாட்டிற் | பூமியிலே || ( பேருமூரும் ) 


தலைவி குறத்தியின் ஜாதி வளம் கேட்டல் . 


விருத்தம் 


28. இராகம் : சுத்த தன்யாசி . 


பங்கயத் தடங்கள் தோறும் 

பரவிவண் டினங்கள் பாடச் 
செங்கயல் குதிக்கு மாருர்த் 

தியாகநா யகர்நன் னாட்டில் 
பொங்கமா மூரும் பேரும் 

புகழும் தான் தெரியச் சொன்ன 
மங்கையே யுங்கள் சாதி 

வழக்கமே துரைசெய் வாயே . 


( கு - ரை ) பொங்கம் - பொலிவு . 


இராகம் : சுத்த தன்யாசி . 


விருத்தம் 


கமபபா மா பா 


| 


பங்கயத் த டங் கள் தோறும் | 


நிபப 


மா ப 


பமகா 


11 


பரவி வண்டி னங் கள் 


|| 


. 


க ம ப நீ நி நி நீ நீ ஸ் ஸ் ஸ் | 
செங் கயல் குதிக்கும் ஆரூர்த் தியாக | 
நீ ஸ் ஸ் நிஸ் ஸ்ா ஸ்ா நிபம கமபநிஸ்க்ஸ்ா | 
நாயகர் 

நன் நாட்டில் 


. 


74 


க்ஸ் க்ாஸ்ா நீ ஸ்ா நீஸ்ா 

ஸ் ஸ் ஸ்ா 


| 


பொங் க 


மாம் ஊரும் பேரும் புகழும் || 


பா நிலா நிஸ்ா நிப 


ம UU 


மப 


நிபம கா || 


கா 


தெரியச் சொன்ன 


. 


. 


கமப நீ | நீ 


ஸ்ா 


ஸ்ாஸ் நி ஸ் ஸ் ஸ்நிக்ஸ் பா 


மங்கையே ) உங் கள் சாதிவழக்கமே 

கமப நீப ஸ்ா நிஸ்ா || 


உரை . 


செய் வா 


யே . || 


. 


. 


. 


. 


குறத்தி சாதி வளம் கூறல் 
29. இராகம் : கல்யாணி 


தாளம் : 


தி 


பல்லவி 


சாதி முறைமை கேளம்மே - குறச் 
சாதி முறைமை கேளம்மே - அம்மே * 


அனுபலலவி 


தி விடங்கர் தேவர் தேவரகண்டர் 
விமலர் கமலைத் தியாகர் வெற்பினில் மானே . 

( சாதி முறமை கேளம்மே ) 


சரணம் 1 


புவனக்குறவர் பூனை பொசிக்கை யால் விடுத்தோம் 
பொருப்பினில் குறவரினம் பொருந்தாமல் தடுத்தோம் 
சிவனார் குலமும் நல்ல- திலதமென் றடுத்தோம் 
செவ்வேளுக்கு வள்ளியைச் சிறப்பாகக் கொடுத்தோம் . 

( சாதி முறைமை கேளம்மே ) 


* அம்மே - இச்சொல் 
பட்டுள்ளது . 


நடைமுறைப் 


பாடாந்திரப்படி 


சேர்க்கப் 


75 


சரணம் 21 


மங்கிலிய மெங்கள் சங்கின் மணிதன்னில் பதிப்போம் 

வருங்காரியங்களெல்லாம் வாக்கினால் விதிப்போம் 
துங்கவேலவர் செம்பொன் துணைப் பதந் துதிப்போம் 
தோகை வள்ளி பெருமையைச் சொல்லி மதிப்போம் . 

( சாதி முறைமை கேளம்மே ) 


சரணம் 3 


செந்தேனுந் தினைமாவுந் தினமுண்டு களிப்போம் 

சிலை கொண்டு கலையெய்யச் செடியினடியொளிப்போம் 
சந்தனச் செழுஞ்சுனைத் தடங்களிற் குளிப்போம் 
தவளத் தரளம் வாரித் தளர்ந்தவர்க் களிப்போம் . 

( சாதி முறைமை கேளம்மே ) 


சரணம் 4 


வரைத்தனமானே யுன் தன் மதிமுகங் கண்டு 

மகிழ்ந்து சொல்வேன் கேளெந்தன் வார்த்தையுங் கொண்டு 
துரைத் தியாகர் நாட்டிலெங்கள் தொழிலெலாம் விண்டு 
சொன்ன தல்லாம லின்னஞ் சொல்லவேணதுண்டு. 

( சாதி முறைமை கேளம்மே ) 


( கு - ரை ) பூனை தின்பது இழிவென்பது கருத்து . திலதம் - மேலாதல் . 

கலை - ஆண்மான் . தரளம் - முத்து . வரைத்தனம் - மலையைப் 
போன்ற நகில் . 


இராகம் : கல்யாணி 


தாளம் : ஆதி 


பல்லவி 


. 


; , க , மா பா பா பா ப த நி 
.. சா . தி மு றைமை 

கே ளம் | 

| ; ; ஸ் நி தப !! 
மே 


ஸர் ; ; 


. 


. 


. 


. 


1. தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச்சுவடியில் 2 - வது 

சரணம் 3 - வதாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
2- மங்கிலியம் சங்குமணிகளைத் தரிப்போம் - TMSSML . Tamil ML . 
3. செடியண்டியொளிப்போம் --TMSSML . Tamil Ms. 


s 


76 


மகரி = கதபபம 


= சா .திமு . 


மறமை கேளம் | 


ஸா 


, 


. 


| தரிஸ் நிதப பம || 
அம் . மே . 

|| 


மே 


= 


. 


கமரி = 


- 


( சாதி முறைமை கேளம்மே ) 


தீர்மானம் 


தா ததரி தா ததண தா தஜணு தா ததிமி 
ததரி தா ததணதா தஜணுதா ததிமி 
ததரி ததணு ததண தஜணு 

தஜணுததிமி ததிமி தகிட 
ததரி , ததணு , தஜணு , ததிமி , 
ததரி ததண தஜணு ததிமி 


தகதிகு ததீங்கிணதோம் } 3 முறைகள் 
தகதிகு ததிங்கிணதொம் 
தகதிரு ததிங்கிணதோம் ! 


அனுபல்லவி 


; ஸ்ா , ஸ் ஸ் ஸ் நிதா தபா | 
வீதிவிடங்க தேவர் 


. 


; ம பதபா 


பதநீ ஸ்ா ஸ்ா 


கண் 


. 


- 


. 


தே 

| 
; தா க ஸ் ஸ்ாரிஸ் நித பத . 

| 
விமலர்க 

கல . தியாகர் | 
; க நி , தபா | 

பம || 
வெற் . பினில் | 

னே . // 


. 


ம 


மகம் 


- 


மா 


. 


கமரி 


( சாதி முறைமை கேளம்மே ) 


77 


சரணம் 1 


; தா , தாதத தா தா தபா 


பு வ.னகுறவர் பூனை | 


. 


; பத , 


தா நீ 


பொசிக்கையால் 


| விடுத்தோம் || 


மத பம 


ரிக ஸா 


| 


பினில் கு . ற 


. பொருப் 


ப 


னம் | 


: பாக 


மா ப 


| 


பா தா பா ; || 


பொருந்தா மல் 


| 


தடுத் தோம் || 


அனுபல்லவி போல் 
; சிவனார் குலமும் நல்ல 

| ; திலதமென் | றடுத்தோம் 
; செவ்வேளுக்கு வள்ளியை | ; சிறப்பாகக் | கொடுத்தோம் || 

( சாதிமுறைமை கேளம்மே ) 


( பின் வரும் சரணங்களையும் இதேபோல் பாடவேண்டும் ) 


சரணம் 2 


மங்கிலியமெங்கள் சங்கின் 

| ; மணிதன்னில் | பதிப்போம் || 
; வருங்காரியங்களெல்லாம் 

| ; வாக்கினால் | விதிப்போம் | 
; துங்கவேலவர் செம்பொன் 

| ; துணைப்பதக் | துதிப்போம் || 
; தோகை வள்ளி பெருமையைச் | ; சொல்லி 

| மதிப்போம் 
( சாதிமுறைமை கேளம்மே ) 


சரணம் 3 


; செந்தேனுந் தினைமாவும் 


| தினமுண்டு 


| களிப்போம் 


! 


. சிலைகொண்டு கலைசெய்யச் 
; சந்தனச் செமுஞ்சுனைத் 
; தவளத் தரளம் வாரித் 


| செடியின 
| ; தடங்களிற் 
| ; தளர்ந்தவர்க் 


டியொளிப்போம் 
| குளிப்போம் ! 
| களிப்போம் 


( சாதிமுறைமை கேளம்மே ) 


78 


சரணம் 4 


வரைத்தன மானே யுன் தன் | ; மதிமுகங் 

கண்டு || 
மகிழ்ந்து சொல்வேன் கேளென் தன் வார்த்தையுங் | கொண்டு 
; துரைத்தியாகர் நாட்டிலெங்கள் | தொழிலெல்லாம் | விண்டு // 
; சொன்னதல்லாமலின்னஞ் | ; சொல்ல | வேணதுண்டு || 

( சாதிமுறைமை கேளம்மே ) 


தலைவி குறத்தியின் தேசவளம் பற்றி வினவுதல் 

தரவு கொச்சகக் கலிப்பா 


30. இராகம் : நாட்டக்குறஞ்சி 


தாளம் : ஆதி ( திக்ரகதி ) 


சோதிமதி வந்துலவுஞ் சோலைவளம் தென்னாரூர் 

வீதிவிடங்கேசரருள் மேவுதமீழ் நன்னாட்டில் 


சாதிவளஞ் சொன்ன குறச் சாதிமட மானனையாய் 

சேதிபெற நீயறிந்த தேசமெல்லாஞ் சொல்வாயே 


இராகம் : நாட்டக்குறஞ்சி 


தாளம் : ஆதி ( திச்ரகதி ) 


கஸாஸா 


ஸ 


ஸ ஸா | 


சோ .திமதி 


ல வுஞ் | 


த நி ஸ 


ஸ ஸா 


| 


ரி ஸ நித நி 


- 


சோலை 


ளர் | 


தென் 


( ல 


ஸாஸ 


ஸஸா மாம 


டங் - கே ச 


ருள் || 


தநிஸ் நித 


மமா 


| 


கமதநி ஸ் நி ஸ் || 
நன் ... னா ட்டில் | 


மே 


| 


வு 


. 


ரி ஸ் நி த நி நி நீ நிஸ்ரி ஸ் ஸ் | 


வளம்சொன்ன குற 


| 


நிஸ்ஸ் ரிக்க 


| 


க்ப்ம்க்ஸ் ரிக்ம்க்ம் 


| 


சா . 


மட 


] 


மா . 


னனை ... 


யாய் || 


. 


79 


. 


க் ம்க்ரி ஸா 

நீரிஸ் நித மம | 
சே.தி பெற 

நீய . நிந் . 
ரி ஸா 

| நி த நி ஸர் , || 
தே . ச மெல்லாம் 

| சொல் 3 யே 


கம 


குறத்தி தன் தேசவளம் பற்றி கூறல் 


31. இராகம் - மோஹனம் 


தாளம் - ஆதி 


பல்லவி 


சிந்துர வாணுதல் மானே மன்னர் 
தேசமெல்லாஞ் சொல்லுவேனே 


அனுபல்லவி 


நந்துலவும் பழனத் திகழாரூர் 

நாதர் தியாக வினோதர் நன்னாட்டில் 


(சிந்துர ] 


சரணம் - 1 


கொங்கங் கலிங்கங் குலிங்கங் கலியாணம் 

கொந்தள லாட விராட கர்னாடம் 


வங்கம் தெலுங்கம் மதங்கம் விதர்ப்பம் 

மாளுவஞ் சாளுவ மக்கா மலாக்காய் 


[சிந்துர ] 


சரணம் 


2 


கொச்சி யுச்சீனங் குடாரம் கடாரம் 

கோசலம் கேரளங் கொல்லம் புளிந்தம் 
மச்ச மராடம் திரிகூட மகேந்திரகூடம் 

மாகத கேகய மந்திரர் துளுவம் 


(சிந்துர ) 


சரணம் 


-3 


சீனந் துவாரகா சிந்து விதேகம் 

சிங்கள வங்கள டெங்கண தேசம் 
சோனக பல்லவ சாவக தேசம் 

சூரசேனந் துலுக்காண மிதெல்லாம் 


[சிந்துர ] 


80 


சரணம் 


4 


கண்ட தேச மின்ன முண்டொரு கோடி 

கமலைத் தியாகர் நாட்டிற் கனிமொழியே கேள் 
மண்டலாதிபதி சகஜிராஜேந்திரன் 

வாழுஞ் சோழதேச வளம் பார்க்க வந்தேன் 
[ கு - ரை ] - நந்து - சங்கு . உச்சீனம் - உச்சயினி . 


[சித்துர ] 


ராகம் - மோஹனம் 


தாளம் - ஆதி 


பல்லவி 


, ஸா ரீ 


கா கா கா பா 


| 
சிந் துரவான் நுதல் மா | 
தா ; ஸ் ; | 

ஸ்தரிஸ் தா பா || 
னே . | மன் 

|| 


. 


. 


ன 


த பா 


| 


; பத . 
.தேச . மெல்லாம் சொல்லு 


வே 


| 


. 


கரீ , ஸ்ா : | 


கபதஸ் 


னே . 


| 


. 


1 


. 


ஸ த = 


[சிந்துர வான் நுதல் ] 


தீர்மானம் 


தத்தின்னா தின்னா தின்னா திந்தரிகிடதக 
தகதின்னா தின்னா தின்னா திந்தரிகிடதக 

தத்தின்னா தின்னா திந்தரிகிடதக 
தகதின்னா தின்னா தோந்தரிகிடதக 
தத்தித் தின்னா தகதிந்தின்னா 
கிடதின் தின்னா கிடதகதிந்தின்னா 

தத்தின்னா தகதின்னா தகஜணு 
தத்தளாங்கு தக தகததீங்கிணதொம் தா , 

தகத தீங்கிணதொம் 

தகத்தீங்கிணதோம் 
[சிந்துரவான் நுதல் ] 


81 


அனுபல்லவி 


; ப த , தபக 


ப ப தா ஸ்ா ஸ்ா | 


நந்து 


. 


ல 


வும் பழனத் தி கழ் | 
; ஸ்ரிரிக் ஸ்ா ; | த ஸ தஸ்ரிஸ் தபதா || 

| 

தர் || 


. 


. 


கா 


. 


. 


; தாக்ாரிஸ் 

ஸ்தரி ஸ 


தப தா | 


யாகவி 


( ல 


| 


பா , தஸ்ா ; 


| பாத் ஸ் தபககதப !! 
| நா 

ட்டில் . . | 


நன் . 


. 


[ சிந்துரவாள் நுதல் ] 


சரணம் - 1 


ததத 


காக - க 


பா ப - க 


கரி ஸ 


| 


கொங்கங்க லிங்கம் கு லிங்கம் க 


லியா 


ணம் | 


. 


ஸ 


தஸரி 


கா 


| பாபரி , கா || 
கொந்தள லாட வி 

| ராடகர் 

னாடம் || 
கபத ஸ் ரிக்ஸ் 

ரீ ஸ் ஸ் தபதா | 
வங்கம் -தெலுங்கம் - ம தங்கம் - வி தர்ப்பம் | 


| 


தரி ஸ்ரி 

தஸ்தப 
மா . ளுவஞ் சா . ளுவஞ் 


பாதஸ் த்ப கபகரி || 

க்கா மலாக்கா || 


| 


. 


. 


ஸத 


. 


( சிர்துரவாள் நுதல் ] 
[ மற்ற சரணங்களையும் இதே போல் பாட வேண்டும் ) 


சரணம் -2 


கொச்சி யுச்சீனங் குடாரங் கடாரம் | 
கோசலங் கேரளங் 

| கொல்லம் புளிந்தம் || 
மச்ச மராடம் திரிகூட மகேந்திரகூடம் | 
மாகத கேகய 

| மந்திரந் துளுவம் || 

[ சிந்துரவாள் நுதல் ] 
6 


82 


சரணம் - 3 


சீனந்துவாரகா சிந்து விதேகம் | 
சிங்கள வங்கள 

| டெங்கண தேசம் | 


சோனக பல்லவ சாவக தேசம் | 
சேனந்துலுக் 

| காண மிதெல்லாம் !! 

(சிந்துரவாள் நுதல் ) 


சரணம் -4 


கண்ட தேசமின்ன முண்டொரு கோடி 

| 
கமலை தியாகர் நாட்டிற் | கனிமொழியே கேள் 
மண்டலாதிபதி சகஜி ராஜேந்திரன் 

| 
வாழுஞ் சோழதேச 

1 வளம் பார்க்க வந்தேன் 1 

[ சிந்துரவாள் நுதல் ) 


தலைவி குறத்தியிடம் மலை வகைகளைப் பற்றி வினவுதல் 


32. இராகம் - கரஹரப்ரியா 


விருத்தம் 


அடியரானவர்கட் கெல்லாம் 

அருள்புரி தியாகர் நாட்டில் 
கொடியை நேர் மருங்கிற் செவ்வாய்க் 

கோதையே குறத்தி மாதே 
படியினேர் மன்னர் தேசம் 

பகர்ந்தனை படிமேல் வாழும் 
நெடியமால் வரைக ளெல்லாம் 

நீயெனக் குரை செய்வாயே 


( கு - ரை ) படியில் - பூமியில் - நேர்மன்னர் - நட்பு கொண்ட அரசர் . 


இராகம் : கரஹரப்பிரியா 


விருத்தம் 


த நிஸ்ாஸ்ா ஸ்ா 

ஸ ஸ ஸ 


ஸ்ாரி நீ , தா | 


ன வர்கட்கெல்லாம் 


. 


|| 


. 


பஸ் நி த தா || 


நிதா நிதா நி 
அருள் புரி தி யா கர் நா 


ட்டி 


. 


83 


த நி 


ஸ்ா ரிக்ரி 


ஸ் ரி ரீக்ரீரீ | க்ரீ ரீஸ் 


கொ டியை 

நேர் மருங்கும் செவ்வாய் கோதை 
ரீரி ரிம்க்ரிஸ்ா || 

குறத்தி மா .தே . || 
க்ரி ஸ் ஸ் த நி ஸ் ஸ்ாஸ் ஸ் ஸ் ஸ்ா 
டி யி நேர் 

மன்னர் தேசம் பகர்ந்த 


. 


பா 


| 


ஸ் நி நி நீ த | நி த நி ஸ் நித 
னை 

| படி மேல் 


. 


. 


. 


வாழும் | 


பா 


மபத நீ தபம 


நெ டி 


மால் 


ளெல்லாம் ..... 


. 


ரிகம ப த நி ஸ் க்ரீஸ் ஸ்ா நி 

தா 

நீ ஸ்ா || 
எனக்குரை செய்வா . யே || 


. 


குறத்தி மலைகளைப் பற்றிக் கூறல் 


இராகம் - பந்துவராளி 


தாளம் : ஆதி - ( திச்ரகதி 


பல்லவி 


நானறிந்த மலைகளெல்லாம் நவிலக் கேளம்மே ! 


அனுபல்லவி 


தேனிநைந்த செங்காலி 

திகழ்தியாகர் நாட்டில் (நானறிந்த ) 


சரணம் 1 


கனகமகா மேருகிரி கருடாத்திரி கைலை மலை 

கர்தமாதன மிந்திர சயனம் 


பனக்கிரி பவளகிரி பலபத்திர கிரிதேவ 

பாலகிரியுட னிர்திர நீல கிரியறிவேன் ( நானறிந்த ) 


1. மலைகள் சொல்வேனம்மே 


TMSSML . Tamil MS . 


6A 


84 


சரணம் 2 


சந்த்ரகிரி விந்த்யகிரி சதுரகிரி வேதகிரி 

சதகே சவாசல மகேந்திரம் 
மந்த்ராசலஞ் சுராசலஞ் சுதாச்சலமோ ? 

மல்லிகாசல மாலிய வந்தம் நானறிவேன் . (நானறிந்த ) 


சரணம் 3 


உல 


மலையகிரி பத்மகிரி மணிகூட கிரி சக்ர 

வாளகிரி முதலாய மலைகள் 
தின்னம் பலகோடியுண்டு நானறிந்த மலை 
உனக்குரைத்தேன் தியாக ராரூர்வரையில் மடமானே . 

( நானறிந்த ) 


( கு - ரை ) பனக கிரி - பன்னககிரி . பன்னகம் - பாம்பு . திருவேங்கடம்- மல்லி 
காசலம் -ஸ்ரீசைலம் . மலைய கிரி - பொதியில் மலை . பத்மகிரி - திண்டுக்கல் . 


இராகம் : பந்துவராளி. 


தாளம் : ஆதி ( திச்ரகதி ) 


பல்லவி 


நிஸ் நீ 


தாப 


U 


| 


கா 


. 


ன றிந்த மலை களெல்லாம் | 
கககமா கரி 

; | 
ந விலக் கேளம் | 

மே 


ஸா 


1 


. 


. 


. 


அனுபல்லவி 


மாம 


. 


ஸரிக 

தமத நிஸா | 
தே . னிறைந்த செங்கா 

| 
நி ஸ் ரி 

தமத | 
திகழ்திய கர் | 

.ட்டில் . . ப 

( நானறிந்த மலைகளெல்லாம் ) 


ஸ்ா | 


நா 


2. சுதாச்சலம் சுராச்சலம் - TMSSML . Tamil MS . 
3. ரிஷபகிரி - ibid . 
* பல்லவியையும் , அனுபல்லவியையும் சேர்த்துப் பாடவேண்டும் . 


85 


தீர்மானம் 


தரித்தகுந்தக் கிட்டத்தக்க தரித தகிட்டத்தக்க 

ததகுந்தத்தாம் தரிததகிட தக 
2 முறைகள் தாதரிதாதணதா !! தாதரிதா தணதா 

தாதரி தாதண தாஜணு தாதிமி 

தக தரி திகிதரி நதரி ததகிடதக 
தா தரி தா தண தா 

தா தண தா தக தரிகுகுந் தரிகிடதக 
தா தண தா ஜணு தா தகதரிகுகுந்தரிகிடதக 
தா தரி தா தகதரிகிடதக குகுந்தரி 
தா தண தா தகதரிகிடதக நகதரி 
தாதரிதா | தாதணதா | தாஜணுதா | தாதிமதா || 
தரிதா தணதா ஜணுதா திமிதா 
தகதரிகிட தக 

{ 3 முறைகள் 
( நானறிந்த மலைகளெல்லாம் ) 


சரணம் - 1 


பபப 


பாத 


ப பா 


| 


கனக மகா மேரு கிரி | 
பதநி , தா | 

நீத 
கருடாத்ரி 

| கைலை மலை 


I 


// 


சதுரச்ர 


ஸாரீகாமா 


காநீதா ; மாதம காரீ | 

தனம் | 


| பாதாபா ; 
| சயனம் 


கந்த 


மா . . 


ந்திர 


. 


திச்ர 


([wers 


பபம ததா ஸ்ஸ்நி ரிஸ் 
பனக கிரி 

பவள கிரி 


| 
| 


ஸ்ஸ்ஸ் ரிஸ்ா | 


|| 


ஸ்நிதத நிஸ்ா 
ரிதே 


பலபத்ர | 


ஸ்ாஸ் ரீஸ் ஸ்நி தத நி ஸ் | 
பால கிரி யு . னிடர் . த்ர | 


ஸ்ாத்தபா | 


கம கம 


பதநிஸ் ரிஸ் 


| 


யறி வே 


. 


.ன் 


1 


[நானறிந்த மலைகளெல்லாம் ] 


[ பின் வரும் சரணங்களையும் இதே போல் பாடவேண்டும் ) 


86 


சரணம் -2 


சந்த்ரகிரி விந்த்யகிரி 


|| 


| சதுரகிரி 
| மகேந் 


| வேதகிரி 
| த்ரம் 


சதகேச வாசல 


HI 


மர்த்ராசலஞ்சுராச்சலஞ் 


| சுதாச்சல | மேக 
| வந்தம் நான் | அறிவேன் 


மல்லிகாச்சல மாலிய 


1 


சரணம் -3 


மலையகிரி பத்மகிரி 


| 


மண கூட 


| கிரிசக்ர 


1 


வாள கிரி 

| முதலாய 

| மலைகள் 
உலகின்னம் பலகோடி | யுண்டுநான் | அறிந்தமலை 
உனக்குரைத்தேன் தியாகராரூர் | 

வரையில் மட | மானே 


|| 


(நானறிந்த 


குறத்தியிடம் தலைவி மலைவளம் பற்றி வினவுதல் 


விருத்தம் 


34. இராகம் - வாசஸ்பதி 


தாளம் - ஆதி 


அலைவளம் பொருந்தும் தெண்ணி 

ராழிசூ முலகில் மேருச் 
சிலைவளம் பொருந்தும் செங்கைத் 

தியாகநா யகர்நன் னாட்டில் 
கலைவளம் பொருந்தும் மானே 

காசினி மீதிலுள்ள 
மலைவள மின்ன தென்றே 

வரிசையா யுரை செய்வாயே . 


ஓப்பாடல் விருத்தமாக அமையப் பெற்றாலும் தாளக்கட்டுடன் பாடப்பட்டு 
வந்ததாகத் தெரிகிறது . 


87 


இராகம் - வாசஸ்பதி 


தாளம் - ஆதி 


; தஸ் 


. 


ப பா ம 


ப த மா 


| 


அலை . வளம் பொருந்தும் தெண்ணீர் 


| 


; பத நி 

, தபா 


| பதபா மா 


கரிஸா 


|| 


- ழிசூழ் 


| 


உ . ல கில் மே . ரு 


; ஸரி 


, 


. 


கமா 

ப தபா மா பதபத நீ | 
சிலை . வளம் பொ .ருந்தும் செங்கை . | 
தா 

| ஸ்நிதபதமா 
தியாக 

| ய . கர் நாட்டில் 
; ஸ்ரிஸ் நிதநி 

ஸ் ஸ்ா ஸ் ஸ் ரி க்ரா | 


// 


க .லை வ.ளம் பொருந்தும் மா . 


னே 


| ஸ்ாரிஸ் நித நீ ஸ்ா 


// 


. 


கா . 


சினி 


. 


தி . லுள்ள 


// 


| 


; ஸ்ரீ , க்ரீ Gg ஸ் நி த நீ 
மலை . வள மின்னதென்றே 


| 


; பத ; 


| பதபா , 


த நிஸ்ா 


| 


வரி 


சையாய் 


. 


| 


உ.ரை . சொல்வா . யே 


குறத்தி மலைவளம் கூறுதல் 


5. இராகம் - பேகட ! 


தாளம் - ஆதி 


பல்லவி 


எங்கள் மலைவளஞ் சொல்வேனம்மே 


எங்கள் மலைவளஞ் சொல்வேன் . 


அனுபல்லவி 


எங்கள் மலைவளங்களின்ன வகையென்று சொல்வேன் 


பொங்கு புகழ்த் தென்கமலைப் புனிதத் தியாகேசர் நாட்டில் 

( எங்கள் மலைவளம் ] 


88 


சரணம் - 1 


குங்குமப்பூ வரிதாரம் கோதிலி லவங்கம் காரம் 
கூறுமகில் தேவதாரம் குளிருஞ் சந்தனம் கற்பூரம் 
எங்கும் பதும ராகம் மாணிக்கந் தரளம் 
எங்கும் ஐந்தலை நாகம் முனிவரிடம் 
தங்குமட் டாங்கயோகம் மலையருவிச் 
சங்கங்க ளுடனேகம் - வினோதமாக 
கொங்கலர் துலங்குங் கொடியேலம் - வளங்கள் தொறும் 
பொங்கமாய் விளங்கிடு நற்கோலம் - வகை வகையாய் 
எங்களுக் கிசைந்த கந்தமூலம் - பகலிரவும் 
வெங்கதி ரெறிக்கும் மிந்திர நீலம் - வெறிகமழும் 

ங்கமலர்ப் பாரிசாதம் தும்புரு நாரதர் கீதம் 
சொற்கலை யந்தணர்வேதம் துந்து பிநாதவினோதம் 
செங்கனக மேடைதொறும் திங்கள் வந்துலாவுமே 

( எங்கள் மலைவளம் ) 


சரணம் - 2 


தந்தவக்ர யாளி சிங்கம் சந்திர சேகரவிடங்கம் 
தவளவாரண துரங்கம் தடமெலாம் கொழிக்கும் சங்கம் 
செந்தேன் பொழியுஞ்சோலை பசித்து 
கொந்து வந்தோர்க்கு அன்ன சாலை 
சுரரமுதம் பைந்தேறல் பொங்கும் வேலை 
அரம்பையருடன் கெந்தருவர் செய்யும் லீலை 
கொண்டல் படிந்து சந்ததம் பொழியும் செம்பொன் வாரி 
நவமணிகள் பந்து போலெறியும் தரங்க வாரி ! 

கரைகள்தொறும் 
விந்தை விந்தைபான வேடச்சேரி - மாதருக்கெல்லாம் 


1. மணிக்கதிர்கள் பொங்கும் - TMSSML . Tamil Ms. 


2. வங்கம் - ibid . 


3. சொம்பொன்மாரி - TMSSML . Tamil Ms. 


4. பந்துபோலெறிக்கும் தங்கவாரி - ibid . 


89 


சுந்தரக் கொங்கைக் கணிகஸ்தூரி - சயன மெத்தைக் 
கந்தமாகு மன்னத்தூவி - ஆருயிர் தருஞ்சஞ்சீவி 
ஆடகக் கமலவாவிக் கமைந்த லக்ஷ்மி தேவி 
இந்திரன் பொன்னாடுமி தற் கீடு சொல்லக் கூடுமோ . 

( எங்கள் மலை வனம் ) 


சரணம் 3 


கன்னல்பைங் கதலிமாவும் காமரு கற்பகக் காவும் 
கந்தமா மலர்கள் தூவும் காமன் வரக்குயில் கூவும் 
புன்னை செண்பகம்பூகம் நிழல் விடாது 
துன்னிப் படர சோகம் - அதில் 
மந்தவன்னச் சிறுவெண்காகம் 
வன்னக் கனிகள் தின்னத் திரியும்மயூரம் - வயல்கள் தொறும் 
செந்நெற்கதிர் செந்தினையின் காடு சிறந்திருக்கும் 
பொன் மெழுகு கொம்பரக்கின் கூடு -புதுமையான 
சொர்ன வாயான் மின்னு மன்னச்சோடு அதிசயங்கள் 
இன்னமுண்டு எங்கள் மலைநாடு -சுந்தரர் சொன்ன 
பன்னு தமிழ்க் கொரு தூதர் பைம்பொற் கம்பிக்காதர் 
பங்குனி உத்திரபாதர் பார்புகழ் தியாக வினோதர் 
தென்னுலவுஞ் தென் கமலைத் திருநாட்டில் கோதையே . 

( எங்கள் மலைவளம் ) 


( கு - ரை ) - கந்தமூலம் - கிழங்கும் , வேரும் . தந்தவக்ர பாளி - வளைந்த 
பல்லையுடைய யாளி . விடங்கம் - பேரழகு - அந்தம் - அழகு . சோடு - இர 


இராகம் : பேகட 


தாளம் : ஆதி 


தீர்மானம் 


தாம் தாம் தடீங்குதக தகதடீங்குதக டிங்குதகிடதக 
தீம் தீம் தடீங்குதக தகதடீங்குதக டிங்குதா டிதக 
தாம்தாம் தடீங்குதக || தீம்தீம் தடீங்குதக 


5. சொர்ண வர்ணம்மின்ன அன்னச்சோடு - TMSSML . Tamil MS . 
6 . ‘ பங்குனிஉத்திரநாதர் - ibid . 


90 


தொம் தொம் தடீங்குதக ! நம் நம் தடீங்குதக 
தாம் தித்தாம் கிடதக || தீம் திதாம் கிடதக 


தொம் தித்தாம் கிடதக 


நம் திதாம் கிடதக 


தாம் கிடதக தீம் கிடதக 
தொம் கிடதக நம் கிடதக 
தக தக தெய்யத் தக ததிங்கிணதொம் 


} 


3 முறைகள் 


பல்லவி 


தா 


ஸ் நி த ப ட 


எங்கள் 


ம லை 


ளம் சொல் 


. 


| 


ஸ்ா 





; 


// 


; | பத நீ தபமக 

| அம்மே . 


வேன் 


. 


. 


|| 


. 


. 


. 


மரி 


பமப | 


. 


எங்கள் 


கல 


. 


ளம் சொல் 


. 


| 


. 


. 


ஸா 


; ரி ஸ் நிஸ தபமக 


|| 


ன் 


| 


|| 


மரி = 


பா 


( எங்கள் மலைவளம் ) 


அனுபல்லவி 


; ம ப , த பா 


ஸ் ஸ்ா ஸ் நிரிஸ்ா 


| 


எங்கள் 


மலை 


ளங் களின்ன 


| 


; நிஸ் 


க் க்ர || பம்க் ரீ ஸ்ா 


ஸ்ா || 


யென்று | சொ 


ல் வே ன் 


|| 


. 


ஸ்ரீ 


ஸ்ாரிஸ் நீ த தாப | 


பொங்கு புகழ் தென் . . . 


. 


கமலை | 


; ப த நி 


. 


த 


பா | ம 


கா !! 
சர் நாட்டி . || 


. 


பு 


னி 


த தியா | கே . 


ல் 


( எங்கள் மலைவளம் ) 


91 


சரணம் -2 * 


ஸ நி த ப 


| 


தா ப த , ப க ம க ரி ஸா 


தந் தவக்ரயா 


ளி சிங்கம் சந்திர 


| 


ஸ 


: 


ஸா ல ஸ 


; 


: 


li 


. 


விடங் கம் 


1 


. 


ர 


. 


நிஸ 


கரி , 


ஸ ஸ ரி நி நீ 


நி ஸ தா 


| 


. 


. 


ள 


ரண து ரா கம் தட மெல் 


|| 


பஸ் ஸ் 


கரி 


| 


கா 


; 


, 


லாம் கொழிக் கும் சங் 


| கம் 


| 


சு 


க 


ஸா 


ஸா ஸ 


த 


| 


செந்தேன் பொழியும் சோ . 


சித்து நொந் 


| 


ம 


பகரி 


கம் 


| பா 


ம 


தா 


து வந்தோ . ர்க்கு அன் 


| 


னச்சா 


லை 


. 


. 


// 


ம 


த 


ம 


. 


மு தம் பைங் தே றல் பொங்கு வே லை 


// 


ம 


க 


ம 


| ஸ் ஸ் ஸ் ப தப ஸ் ஸ் || 
| தருவர் செய்யும் லீலை !! 


அ ரம்பையாருடன் கெங் 


ஸ்ா 


ரிஸ்ா 


ரிஸ் பதபா 


. 


| 


கொண்டல் 


படிந் துசந்த தம் . 


| 


| 


ப தாப ஸ்ாஸ்ா 


1 


ம பதபஸ்ா ஸ் ரிஸ்நி 
பொழியும் . . செம் ... 


| பொன் . 


|| 


2வது சரணம் அபிநயத்திற்கு ஏற்றதாக இருப்பதால் இங்கே அச்சரணம் 
ஸ்பரப்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது . 


92 


நிஸ் க்ரியா 


; 


க்ரக்பம் 


க்ரிஸ் | 


மணிகள் 


பந்து போ . லெறியும் | 


ரிஸர் 


ரி 


நீஸா 


ரிஸ் 


நி ப தாப 


|| 


வாரி 


| 


கரை கள்தொறும் 


|| 


; ஸா 


பாமக ம தாப 


ம பதப | 


. 


விந் தைவிந் . தையாள வே .டச் | 


தபஸ்ா ; ஸ்ா 


ரிஸ்ா 


ஸ்நி 


பதப 


| 


மா 


| 


தருக் கெல்லாம் 


// 


. 


; நீ தபா 


ம ப தா , 

நீதப 


சுந்தர கொங்கைக்கு அணி 


| 


. 


; தப ஸ்தஸா 


| ; தரிஸ் 


ரீஸ் 


கஸ் தூ . ரி 


| 


சயன மெத்தை 


II 


. 


; பத பஸ்ாஸ் 


ஸ்ா 


கரிக்ா | 


கந் த மாகும் அன்னத் தூ.வி | 


. 


கம்பிக் ரி ஸ்ா 

ரிஸ்ா ஸ்ா 


| ஸ்ரி நீநீதப 


|| 


ரு யிர 


தரும் 


| சஞ் சீவி ... 


; நிஸ் ரிஸ்ா ஸ்ஸ்ஸ் 


நிஸ்க்ரீ - க் | 


ஆ . டகக் 


கமலை 


வா . 


விக்க | 


. 


காகா 


காம்ப் 


ஸ்ா ; 


|| 


மைந்த லக்ஷ்மி தே . 


| 


வி . 


. 


|| 


; தாரிஸ் : ஸ்ரீ நீ நீ நித 


1 


இந் திரன் . பொன்னா டு இ தற் 


| 


. 


பா . பத் 


நீதா 


| பாபம் 


மக சா 


|| 


கு - ஈடு சொல் 


| 


லசு . 


டுமோ 


11 


மரி = 


( எங்கள் மலைவளம் ]] 


93 


சரணம் -1 


குங்குமப்பூ வரிதாரம் கோதிலி 


| 


லவங்கம் கா 


| 


ரம் ; ; ; 


கூறுமகில் தேவதாரம் குளிரு 


| 


ம் - சந்தனம் கற் 


| 


பூரம் 


. 


. 


எங்கும் பதுமராகம் மாணிக் கந்தரளம் | 
எங்கும் ஜந்தலை 

| நாகம் முனிவரிடம் 


தங்குமட் டாங்கயோகம் மலையருவிச் 


| 


சங்கங்களுண்ட 


| 


னேகம் வினோதமாக 


கொங்கலர் துலங்குங் கொடியேலம் 


| 


; வளங்கள் 


| 


தொறும் 


// 


பொங்கயமாய் விளங்கிடு 


நற்கோலம் 


| 


வகை வகையாய் 


| 


; எங்களுக் கிசைந்த கந்த 


மூலம் 


| 


பகலிரவும் || 


; வெங்கதி ரெறிக்கும் மிந்திர 


; நீலம் 


| 


; வெறி கமழும் 


; துங்க மலர்ப் பாரிசாதம் 


| 


தும்புரு நாரதர் 


| 


கீதம் 


// 


; சொற்கலை யந்தணர் வேதம் 


| 


துந்து பிநாத - வி 


| 


னோதம் 


// 


: செங்கனக மேடை தொறும் 


| 


திங்கள் 


| 


வந்துலாவுமே 


( எங்கள் மலைவளம் ) 


94 


சரணம் - 3 


கன்னல்பைங் கதலிமாவும் காமரு 


| 


கற்பகக் கா 


| வும் 


கந்த மா மலர்கள் தூவும் காமன் 


; வரக்குயில் கூ 


| வும் 


. 


புன்னை செண்பகம் பூகம் நிழல்விடா 


து - துன்னிப் படர 


| சோகம் - அதில் 


மந்த வன்னச் சிறு வெண்காகம் - வன் 


. 


| 


னக் கனிகள் தின்னத் திரியும் மயூரம் 
வயல்கள் தொறும் செந்நெற் கதிர் செர் 


| 


தினையின் காடு 


| சிறந்திருக்கும் 


|| 


பொன் மெழுகு கொம்பு அரக்கின் 


| 


; கூடு 


| புதுமையான 


// 


; சொன்ன வாயான் மின்னு மன்ன 


| 


சோடு 


| அதிசயங்கள் 


1 


; இன்ன முண்டு எங்கள் 


| 


; மலை நாடு 


| சுந்தரர் சொன்ன 


| 


; பன்னு தமிழ்க் கொரு தூதர் 


| 


பைம் பொற் கம்பிக் 


| காதர் 


; பங்குனி உத்திர பாதர் - பார் 


// 


புகழ் தியாக 


| வினோதர் 


; தென் னுலவுந் தென் கமலைத் 


1 


திருநாட்டில் 


| கோதையே 


( எங்கள் மலைவளம் ) 


95 


நதிவளம் பற்றி கூறுமாறு குறத்தியைத் தலைவி கேட்டல் 

சந்தவிருத்தம் 


36. இராகம் : -கீரவாணி 


தாளம் : - ஆதி 


துதிபெறு முத்தமி முக்கர சாகிய 


சுந்தரர் புகழாரூர்ப் 


பதிவளர் வித்தக நிருத்தத் தியாகர் 


பதம் பணி குறமாதே 


அதிசய முற்றம லைக்குள் வளப்பம் 

அனைத்து முரைத்தது போல் 


நதிகளின் மிக்க மகத்துவ மான 


நதித்திரன் சொல்வாயே . 


இராகம் | கீரவாணி 


தாளம் : ஆதி 


ஸ்நிதப 

மாதப காபம காரி ஸ 


| 


துதிபெறு 


முத் தமி முக்கர 


| 


ரி க மம 


பபதம | பா ; ; ; 


// 


சுந்தரர் 


புகழா : 1, ரூர் .. 


| 


கரிக ம 


பாபததபதநிஸ்ா ஸ்ரா 


| 


பதிவளர் வித்தக நிருத்தத் தியாகர் 


| 


நிரிஸ் நிதபதநி | ஸ் ; ; ; 


| 


பதம் பணி குறமா தே 


ரீஸ் நிஸ் ரீரிக்மார்க்ரீரி 


| 


அதிசய முற்றம் . லை க்குள் வளப்பம் 


| 


ஸ்ரீ 


க் 


ரிஸ் நித | 


நிஸ்ரிக் : 


. 


| 


அனைத்தும் உரைத்து | போ . 


| 


96 


ஸ்ரிக்க் நிஸ்ரி - நி த நி ஸ்ஸ் நிதபம 


- 


|| 


நதிகளின் மிக்க 


கத்துவ மா.ன 


| 


பதநிஸ் 


நிதநிரி 


| vா ; ; ; 


நதித்திரன் சொல்வா . 


| யே ... 


|| 


குறத்தி நதி வளம் கூறல் 
37. இராகம் ; ஆனந்த பைரவி . 


தாளம் : ஆதி ( திச்ரநடை ) 


பல்லவி 


பூவுலகில் நதிகளெல்லாம் புகலக் கேளம்மே 


அனுபல்லவி 


நாவலோர் புகழ்மலை நாயகத் தியாகேசர் நாட்டில் . 


சரணம் 1 


கவுதமி பாகீரதி கெண்டகி தீர்த்தவதி 


கௌமோதகீ பிரபல கபில மாநதியும் 
பவ நாச நீர் பஞ்சவடி தீர்த்தமுடன் 


அவனிகா ளிந்திகதி அறிவேனடியம்மே . 


( பூவுலகில் ) 


சரணம் 2 * 


அமுதவதி ரூபவதி அருணவதியனுமவதி 


குமுதமிகு கருடாதிக் குமரி காவேரி 


யமுனை நதி வளமான இந்திராணி சொர்ணமுகி 


கமலை சரஸ்வதி நதியுங் கண்டே னடியம்மே . 


( பவுலகில் ) 


* 2 - வது சரணம் சரஸ்வதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச் சுவடியில் மட்டும் 
காணப்படுகிறது . நடைமுறையில் பாடப்பட்டு வந்ததாகவும் தெரிகிறது 
கலியாணசுந்தரம் அய்யர் பதிப்பில் இந்த சரணம் காணப்படவில்லை . 


97 


சரணம் 3 


சிந்து நதி யுபயநதி சிறந்தகவுரி சந்த்ரபாகை 


விரசை சரயு நதியுடனே 


மந்தாகினி நர்மதை மணிகர்ணி வேகவதி 


நந்தினி துங்கபத்திரை நதியு நானறிவேனம்மா . 


( பூவுலகில் ) 


சரணம் 4 


பதும நதி சங்கநதி பம்பைநதி கம்பைநதி 


புதுமையான் கண்ட புண்ணிய நதியுடனே 


தெல்லாம லின்ன முண்டு புவி மீதில் 
அதிசயம் போற்றிய தியாகர் நாட்டில் 


( பவுலகில் ) 


இராகம் : ஆனந்தபைரவி . 


தாளம் : ஆதி ( திச்ராடை ) 


தீர்மானம் 


| 2 முறைகள் 


தத்தித் தாணு தணம் தரிகிடக தா , 
தக தரிதா, தகதரி தெய் , 

தகதரி தகதண தகதிமி 
தத்தித் தாணு தளம் தரிகிட தக 
தாதித் தாணு தனம் தரிகிட தக 
தத்தித்தாணுதனம் தரி 
தகதித்தாணு தனம் தரி 
தாணு தனம் தரி 
ததணு தனம் தரி 
தாணுதனம் ததனு தனம் 
தணம் கிணம் தறும் கதிம் 


| தக்கிட்டத் தக்க , தக்கிட்டக் கிட்டத் தக்க 
3 முறைகள் 

தக FW ; , தகதிகு ததீங் கிணதொம் 
7 


98 


பல்லவி . * 


பாபபபா பபத பமா 


| 


பூவு லகில் நதிகளெல்லாம் 


| 


மகம 


பா ம 


பமக 

ரி 


. 


11 


புகல கே . ளம் 


| மே .. 


!! 


சாம பமா 


கமக 


ரிஸா 


நாவலோர் 

புகழ்க மலை 


| 


நீஸ 


கரில 


1 


கர்தியா 


| கேசர் 


நாட்டில் 


--- 


( பூவுலகில் ) 


சரணம் 1 


பாப பா பாதப் 


மா , 


| 


கௌதமிபா கீரதி 


. 


| 


காம பாமா 


| ம கரி ககா 


11 


கெண்ட 


| தீர்த்த வதி 


பழா கமகரிஸா 


| 


கௌமோதகி ப்ரபல 


- 


| 


நிஸமகா 


கரிஸ , 
| நதியும் 11 


கபிலமா . 


பயத 

பமா 


ஸ்ா , 


| 


ச 


ர் 


| 


* பல்லவி , அனுபல்லவியும் சேர்த்துப் பாடவேண்டும் . 


99 


*நிஸ்க்ரிஸ்ா 


| ஸ * *நிஸ் ஸ்ா 


A 


பஞ்சவடி 


| தீர்த்த முடன் 


மபப ஸ்ா , ஸ் நி த ப 


|| 


அவனி கா . ளிந் தி நதியும் 


| 


க ம ப 


மமா 


| பமகரி கா 


. 


// 


அறிவே .. னடி 


| யம் ... 


மே 
( பூவுலகில் ) 


(கீழ்கண்ட சரணங்களையும் இதேபோல் பாடவேண்டும் ) 


சரணம் 2 


அமுதவதி ரூபவதி 


| அருணவதி 


| யனுமவதி 


// 


குமுத மிகுகருடநதிக் | குமரிகா 


| வேரி 


யமுனை நதி வளமான 


| இந்த்ராணி 


| சொர்ணமுகி 


கமலை சரஸ்வதிந்தியுங் கண்டேனடி 


| யம்மே 


// 


( பூவுலகில் ) 


சரணம் 3 


சிந்துநதி உபயநதி 


| சிறந்த 


| கவுரி 


சந்த்ர பாகை விரசை 


| சரயுநதி 


| யுடனே 


மந்தாகினி நர்மதை 


மணிகர்ணி 


| வேகவதி 


// 


நந்தினி துங்கபத்திரை | நதியுநானறி 


| வேனம்மே 


( பூவுலகில் ) 


சரணம் 4 


பதுமநதி சங்கநதி 


| பம்பைநதி 


| கம்பநதி 


|| 


புதுமையான் கண்ட | புண்யாதி 
இதல்லாமல் இன்னம் | உண்டு 
அதிசயம் போற்றி | தியாகர் நாட் 


| யுடனே / 
1 புவிமீதில் 
டில் ...... || 

( பூவுலகில் ) 


* காகலி நிஷாதம் - பாஷாங்கஷ்வரம் . 
7A 


100 


தெய்வத் தலங்களைப் பற்றி குறத்தியிடம் தலைவி வினவுதல் . 


38. இராகம் : ஸ்ரீரஞ்சனி 


தாளம் : மிச்ரசாபு 


தண்ணிலாத் தவழ் கொன்றைச் சடாடவியார் சாந்தணியும் 
கண்ணுதலார் தியாகேசர் கமலைவளர் நன்னாட்டில் 
மண்ணுலகோர் போற்றவரு மாநதிகள் சொன்னது போல் 
ஒண்ணுதலே தெய்வதல முள்ளவெல்லாம் சொல்வாயே , 


இராகம் : ஸ்ரீரஞ்சனி 


தாளம் : மிச்ரசாபு . 


தாநிஸ்ா நித 


|| நி தா நிஸ் நிதமா 


தண்.ணிலாத் 


|| தவழ் கொன் 


. 


. 


றை 


// 


மதமா மக்கரி ஸா 


// 


மகரிபைடரிக 

மா 


ச.டா ட.வி. யார் 


!! சா . தணியும் 


கமா மகரி கா 


|| கமா தா நீ 


கண் ... ணு.த லார் 


| தியா கே சர் 


- 


தநீ ஸ்ா நித 


|| கமதநி ஸ் நிஸ் 


கமலை வளர் 


| நன் ... நாட்டில் 


| 


ஸ்ரி நீ ஸ்ரீ 


காரி ஸ்ரிக் 


மண்ணுலகோர் 


|| போற்ற வ 


. 


ரும் 


. 


. 


// 


f , க்மா ரிக்க் ரிரி 


! 


ரிஸ்ரிக்கரிஸ்ா 


|| 


மா 


நதிகள் .. 


சொன் 


. 


ன.துபோல் 


ஸ்ரிக் க்ரி ஸ்ா 


1 G நீரிஸ்நி 

நீரிஸ்நித மா 


ஒண்ணுத ... லே 


|| தெய்வத்த . 


லம் 


கமத நிஸ் நித நீ 
உள்ள வெல்லாம் 


] ] நிஸ்ா ஸ்ா 
|| சொல்வாயே 


. 


|| 


101 


குறத்தித் தெய்வத்தலத் தொகை உரைத்தல் 


39. இராகம் ! சாருகேசி 


தாளம் : 


பல்லவி 


சுரர் வணங்கு தெய்வத் தலத்தொகையுரைப் பேனானே 
சுருதிபுகழ் தியாகேசர் துய்யவரை மானே . 


சரணங்கள் 


2. வர்ணபுரி கேதாரம் வாஞ்சிபுரி காசி 

வருணபுரி யருணபுரி மதுராபுரி சேது 
சொர்ணபுரி இந்த்ரபுரி துளசிவனம் குமரி 

சோணபுரி நீலபுரி சுவேதபுரியறிவேன் 


( சுரர் ) 


2. தர்மபுரி சேஷபுரி சவுரிதரு ககுந்தம் 

சக்கிரபுரி ஜெகந்நாதம் தெசரத னாரயோத்தி 
பிரம்மபுரி யவுணபுரி பெருகுகொல்லா புரியும் 

பெதரிவன முடன்கனக பிரபலபுரியறிவேன் (சுரர் ) 
3. கடனாகம் சிந்து முகில் கருது குரு க்ஷேத்திரம் 

கதலிவனம் சென்னிமலை கடவுள் சுப்ரமணியம் 
வடதாரூர் தேவவனம் மதுரை கழுக்குன்றம் 
வண்டுவரை தென்னரங்கம் வடமதுரை யறிவேன் 

( சுரர் வணங்கும் ) 


4. அவநாசி தென்காசி அழகர் திருக் கோயில் 

ஆடுதுறை பூந்துருத்தி அரிய திருக்கோலம் 
பவநாசம் கதிர்காமம் பரவுமுது குன்றம் 

பஞ்சநதம் திருப்பழனம் பழனிமலை யறிவேன் ( சுரர் ) 


5. திருப்புகலூர் திருநாகை திருக்குருகூர் சேறை 

திருக்குடந்தை திருப்புவனம் திருவனந்த சயனம் 
திருக்கடவூர் திருக்குவளை திருமருகல் பதியும் 

திருக்குளம்பூர் முதலாகத் தெரிசனம் செய்தேன் ( சுரர் ) 
6 . காரணமாந் தேவருக்குக் கருதிய மா தவர்க்குக் 
கதிகொடுக்கும் ஸ்தலங்களின்னம் கணக்குரைக்கப் 

போமா 
தேரணியு மதிலணியுஞ் சிறந்த திருவாரூர் 

தியாகர் பதம்சேவை செய்யத் தேடிவந்தேனம்மே ( சுரர் ) 


102 


( கு - ரை ) துய்ய - தூய . பெதரிவனம் - பதரிகாச்சிரமம் . துவரை - துவா 
ரகை . பஞ்சாதம் - திருவையாறு . திருக்குவளை - திருக்கோளிலி , 


இராகம் : சாருகேசி 


தானம் : 


பல்லவி 


. 


தா 


மக 


ரர் வணங் கும் தெய் . 


, 


ஸ 


கம் 


| 


ம 


13 


யெ 


தலத் தொகை உரைப்பேன் நானே 


. 


. 


மபா 


2 


தா ததி நிதத நீ 


| 


கே . 


தி பு கழ் தியா . 


. 


} 


1 


ஸ்ர - நில் 


ரிஸ் | ஸ் நி நி 

தபமக 


. 


சர் - துய் - 


. 


ரை 

மா 


னே . 


. 


மா 


* 


( சுரர் வணங்கும் ) 


தா 


தீர்மானம் ( திச்ரகதி ) 
தத்தி தந்தக் கதா திந்தகதத்தி 
தரிதக தர தணதக | தரித தணத ஜணுத திமித !! 


தா 


தா தத்திந்தக திந்தகத்திகிட தக 


தீ தத்திந்த திந்தக தத்திகிட தக 


த்திந்தக தகதிந்தக 


தளாங்குதக் கிடதக தரிகிடதொம் ( 3 முறைகள் ] 


( சுரர் வணங்கும் ) 


* பல்லவி மட்டும் சதுரச்ரகதியில் பாடவேண்டும் . 


103 


சரணம் 1 ( திச்ரகதி ) 


த பா 


ம ம 


| 


. 


வர்ண 


பு 


ரம் 


. 


| 


. 


ரி ப ம க கா 


| ரி ம க 


லா 


| 


வாஞ்சி புரி 


| 


. 


ஸரி 


க 


க 


கா 


ம 


ம 


மா 


| 


வ 


யருண 


| 


க ம ப 


பா | தா 


LIT 


. 


மது ரா புரி 


| சே .து 


| 


த தா த 


நிஸ் ஸ் 


ஸ் . 


| 


சொர்ண 


பு ரி இந்த் 


| 


நிஸ் 


ரி ஸ் ஸ்ா | நி த நி 


ஸ்ா 


. 


துள 


னம் | கும 


1 


நிஸ் 


ஸ் ஸ் நி த நி ஸ் ஸ் 


| 


சோ . 


ண 


ல 


. 


பு 


| 


த நித தபா 


| 


ம 


ரி 


மா || ; 


. 


. 


சு வேதபுரி | அறி வேன் .. 

( சுரர் வணங்கும் ) 
( இதேபோல் மற்ற சரணங்களையும் பாட வேண்டும் ) 


2. தர்மபுரி சேஷபுரி 

சக்திரபுரி ஜெகந்நாதம் 


பிரம்மபுரியவுணபுரி 


| சவுரிதரு | ககுந்தம் || 
| தெசரதனார் | அயோத்தி || 
| பெருகுகொல்லா | புரியும் || 
| பிரபலபுரி | அறிவேன் || 

( சுரர் ) 


பெதரிவன முடன் கனக 


3 . 


கடனாகம் சிந்து முகில் 


கருதுகுரு 


கூேத்திரம் 


| கடவுள் சுப்ர 


| மணியம் || 


கதலிவனம் சென்னிமலை 
வடதாரூர் தேவவனம் 
வண்டு வரை தென்னரங்கம் 


| மதுரை கழுக் குன்றம் 
வடமதுரை 

| அறிவேன் . 

( சுரர் ) 


104 


4. அவநாசிதென்காசி 


| அமுகர் திருக் 


| கோயில் 


R 


ஆடுதுறை பூந்துருத்தி 


| அரியதிருக் 


| கோலம் 


!! 


பவநாசம் கதிர்க்காமம் 


| பரவுமுது 


| குன்றம் || 


பஞ்சந்தம் திருப்பழனம் 


| பழனிமலை 


| அறிவேன் ! 

( சுரர் ) 


5. திருப்புகலூர் திருநாகை 


| திருக்குருகூர் 


| சேறை 


11 


திக்குடந்தை திருப்புவனம் 


| திருவனந்த 


| சயனம் 


திருக்கடவூர் திருக்குவளை 


| திருமருகல் 


| பதியும் 


திருக்குளம்பூர் முதலாக 


| தெரிசனம் 


| செய்தேன் || 


6. காரணமாந் தேவருக்குக் 

கருதியமா | தவர்க்குக் | 
கதி கொடுக்கும் ஸ்தலங்களின்னம் கணக்குரைக்கப் போமோ !! 
தேரணியுமதிலணியும் 

| சிறந்ததிரு வாரூர் 11 


தியாகர்பதம் சேவை செய்யத் 


| தேடி வந்தேன் | அம்மே 

( சுரர் வணங்கும் ) 


அண்ட கோளங்களின் தன்மையை விளக்குமாறு 


ராஜமோகினி குறத்தியைக் கேட்டல் 

கட்டளைக் கலிப்பா 


40. இராகம் : பூர்ணசந்த்ரிகா 


தாளம் : ஆதி 


கரியமேதி திருக்காவியம் பொய்கை 

கலக்க வாளை கயல்விட்டு வீண்மிசைத் 
திரியு மீனினத் தோடுற வாய் மழைத் 

திவலையோடு திரும்பி யுலாவுநீர் 
பெருகுவாவி கமலால யப்பிரான் 

ப்ரஸ்ன்ன மால்வரைப் பெண்ணர சேயினி 
அரிய மாதலம் சொல்னது போலவே 

அண்ட கோள நிதானமும் சொல்வையே 


1. செங்காவியம் - TMSSML . Tamil , MS . 
2. பெருகுவாவிக் கமலைப் பிரான் வளர் பெரியநாயகி பெண்ணரசேயினி 

TMSSML. Tamil Ms. 


105 


[ கு . ரை .) மேதி - எருமை , காவியம் பொய்கை - செங்கழுநீரோடை . 


இராகம் | பூர்ணசந்த்ரிகா 


தாளம் : ஆதி 


ம 


ய மே . தி திருக்க வியம் பொய்கை 


| 


க ம ப 


பம 


| 


கா 


ம 


ஸ் 


1 


கலக்க வா கை | யல் விட்டு 

விண்மிசை 


- 


க ம ப 


ம மா ரி ரிஸ்ரிஸ் ஸ் 


ஸரிஸநிபப 


1 


. 


யு மீ 


னினத்தோடுற 


வாய் ...... மழை || 


. 


ஸ 


மத | 


பம 


கமா 


வடகல யோடு தி 


ரும் 


பி யுலா வு நீர் 


. 


. 


. 


ஸ் 


ஸ் ஸ் நி 


// 


. 


பெரு குவா 


ம 


லா 


பிரான் 


|| 


. 


ஸ் 


ம் ரிரிஸ் 


ஸ் | ரி 


ஸ் ஸ் ரிஸ் நி 


|| 


ப்ரஸன்ன் மால் வரைபெண் ண ர 


யி னி || 


ரிஸ் ஸ்ா 


ஸ் ஸ் நிரி 


ஸ் நி 


ம 


1 


. 


மாதலம் சொன்னது போல வே 


| 


मी 


ம 


ப ஸ்ா 


பா ரிஸ் 


. 


அண்ட கோள நி 

| தானமும் சொல்வை யே 


. 


அண்டங்களின் மகத்துவத்தைப் பற்றி குறத்தி கூறல் 


தாழிசைகள் - அண்டகோளத்தரு 


41. இராகம் - குந்தலவராளி 


தாளம் - ஆதி ( திச்ரகதி ) 


1. நீங்காத மாயையுட னிலைமை பெற்ற மகத்துவமும் 

ங்காரமுடன் மூன்று மடைந்து நிற்குமண்டமொன்று 
2. அண்டமுகட்டினில் பிரமராதி சத்தியலோக முண்டு 

புண்டரிகனுலகுக்கப்பால் பொருந்தியதோர் மகலோகம் 
3. தவலோகம் சனலோகம் தழைத்த சிவலோகமுடன் 

புவலோக முதலாகப் புங்கவரே ழுலகு கண்டாய் 


106 


4. மதிகதிர்கள் புயல் விளங்கு மண்டலங்கள் வேறுமுண்டு 

துதிபெறு மானிடர் வாழுந் தொல்புவி மண்டலமிதற்குள் 
5. நலமிகு நாவலந்தீவு நவகண்ட வுருவாகும் 

குலவு செம்பொன் மேருவொன்று குவலயத்தின் நடுவில் நிற்கும் 
6. எண்டிசை பாலகர் திசையில் இருநான்கு வரைகள் நிற்கும் 

அண்டர் பணி பொன்வரையை அடுத்ததரு நாலுமுண்டு 


7. சிந்தை மகிழ்த் தருவை சுற்றி சிறந்திருக்கும் தேவரண்டர் 

ந்த நெடுந்தீவுடனேயே யேழு பெருந் தீவுமுண்டு. 


8. தீவுகளைச் சூழ்ந்திருக்கும் திரைக்கடலோ ரேழுமுண்டு 

தாவுதிரைக் கடலேழும் சகரர்களால் வந்தன காண் 


9. ஏழுகடற்குமப் புறத்தே யிலகு செம்பொன்னிலமு முண்டு 

அழகுசெம்பொன் புவிக்குமப்பால் ஆழிகெடுமால் வரைகாண் 
10. பரவுசக்கர வாளந்தன்னைப் பற்றியிருள்மூடி நிற்கும் 

திரமாகும் இருட்கப்பால் செய்ய பெரும் புறக்கடல் சூழும் 
11. உயர் கடல் சூழ் புவியாலம் போசனை ஐம்பது கோடி 

இயல்மிகுந்த கீழுலக மேரின துறுதி சொல்வேன் 


12. அதல தலந் தனைத்தாங்கும் அஷ்டமாகசங்கள் நிற்கும் 

மதகெஜங்கள் தமைப்பரித்து வளர்ப்பா ராகட மூர்த்தி 


13. ஆடகரைத் தரித்து நிற்ப ரருள் மூனிகூர் மாண்டர் கண்டாய் 

கூடிய கூர் மாண்டர் தமைச் சுமப்பது காலாக விருதரன் 


14. காலாக்னி ருத்ரன் மெயக்கனம் பொறுக்கச் சேடனுண்டு 

மேலாதி சேடனுடன் மெய்தாங்கு மாயை யொன்று 


15. அப்பெரிய வாமையொன்று மானபதி னாலுலகம் 

செப்பமுடன் தாங்கு தற்குத் திவ்ய வஸ்து ஒருவனுண்டு 


16. அவ்வொருவன திருவருளால் அண்ட மனேகங்களுண்டு 

நவமான அண்ட மொன்றின் நடத்தையை நான் தொகுத்துரைத்தேன் 


17. தோடுலவுஞ் திருச்செவியார் சுந்தரர் செந்தமிழ் கவியார் 

ஆடரவக் கிண்கிணிக்கால் ஐயர் வரை மாமயிலே 


1. சிறந்திருக்கும் தெய்வ வளம் - T MSS ML . Tamil Ms. 


107 


இராகம் - குந்தலவராளி 


தாளம் - ஆதி ( திச்ரகதி ) 


தீர்மானம் 


தாகு தணந்தரி ததகு தணந்தரி தத்தித்தா 
, திந்தகதி || தத்தித்தா , தத்தித்தா 

, தித்தா தகுந்தரிகிடதக || 


( குறைப்பு ) 


. 


தாகுதணந்தரி தத்தித் தா 
ததகுதணந்தரி தத்தித் தா 

|| 
தத்தித்தா , தத்தித்தா , தத்தித்தா , தத்தித்தா || 
தாகுதணந்தரி 
ததகுதணந்தரி 
தாகுதணம் ததகு தணம் 

தணம்கிணம் தறும் கதிம் 
ததிங்கிணதொம் தகததிங்கிணதொம் தகதிகு ததிங்கிணதொம் 
1. நிப ஸ 

| 


ஸா 


நீங் கா 


மாயை யுடன் 


| 


கப ப 


மா 


ஸா 


ப 


நிலைமைபெற் 


| மகத்து வமும் 


|| 


ரீ ஸ 


ஸா நிரி ஸ 


நிபா 


. 


| 


ஆங்கா 


ர 


முடன்மூன்றும் 


| 


ஸ 

ஸ 


| ரி ம க 


அடைந்து நிற்கும் | அண்ட மொன்று 


2 . 


ஸ பப 


. 


| 


மமக / ஸகப 
அண்டமு கட்டினில் ப்ரமரா . தி 


| 


காப 


பமக 


| 


, 


. 


சத்ய லோ .க 


முண் . டு 


|1 


. 


க பரி 


UUT காம 


ம மா 


| 


புண்.ட ரிகன் உலகுக் கப்பால் 


| 


| மக ரி 


கஸா 


|| 


பொருந்தி யதோர் | மகலோ .கம் 


| 


108 


[பின் வரும் கண்டிகைகளை இதே போல் பாடவேண்டும் ) 
3. தவலோகம் சனலோகம் தழைத்த சிவ | லோகமுடன் | 
புவலோக முதலாகப் | புங்கவர் ஏ | ழுலகு கண்டாய் 

|| 
4. , மதிகதிர்கள் புயல்விளங்கு | மண்டலங்கள் | வேறுமுண்டு 1 

துதிபெறு மானிடர் வாழுந் தொல்புவிமண் டலமிதற்குள் I 
5. நலமிகு நாவலந்தீவு | நவகண்ட | வுருவாகும் 

குலவு செம்பொன் மேருவொன்று குவலயத்தின் | நடுவில் நிற்கும் || 
6. எண்டிசை பாலகர் திசையில் | இருநான்கு | வரைகள் நிற்கும் || 

அண்டர் பணிபொன்வரையை | அடுத்ததரு | நாலுமுண்டு // 
7. சிந்தைமகிழ்த்தருவை சுற்றி | சிறந் திருக்கும் ) தேவரண்டர் 
இந்த நெடுந்தீவுடனே | யேழுபெருந் | தீவுமுண்டு 

III 
8. தீவுகளைச் சூழ்ந்திருக்கும் | திரைக்கடல் ஓர் | ஏழுமுண்டு 

| 
தாவு திரைக் கடலேழும் ) சகரர்களால் | வந்தன காண் 

11 
9. ஏழுகடற்கும் அப்புறத்தே | இலகு செம்பொன் | நிலமும் உண்டு || 

அழகுசெம்பொன் புவிக்குமப்பால் | ஆழிநெடு | மால்வரைகாண் || 
10. பரவுசக்கர வாளந் தன்னைப் | பற்றியிருள் | மூடிநிற்கும் 

திரமாகும் இருட்கப்பால் | செய்ய பெரும் | புறக்கடல் சூழும் 11 
11. உயர் கடல் சூழ் புவியகலம் | யோசனை ஐம் | பது கோடி 

இயல் மிகுந்த கீழுலகம் ) ஏழினது | உறுதி சொல்வேன் // 
12. அதல தலந் தனைத் தாங்கும் | அஷ்டமாக சங்கள் நிற்கும் 

11 
மதகெஜங்கள் தமைப் பரித்து | வளர்ப்பார் ஆ | டக மூர்த்தி || 
13. ஆடகரைத் தரித்து நிற்பர் ) அருள்மணி கூர் | மாண்டர் கண்டாய் || 

சூடியகூர் மாண்டர் தமைச் | சுமப்பது கா | லாக்னி ருத்ரன் | 
14. காலாக்னி ருத்ரன் மெய்க் கனம் பொறுக்கச் | சேடனுண்டு | 

மேலாதி சேடனுடன் | மெய் தாங்கும் ) ஆமாமை யொன்று 1 
15. அப்பெரிய ஆமை யொன்றும் | ஆனபதி | னாலுலகம் 

11 
செப்பமுடன் தாங்குதற்குக் | திவ்வவஸ்து | ஒருவனுண்டு // 
16. அவ்வொருவன் திருவருளால் | அண்டம் அனே | கங்களுண்டு || 

நவமான அண்டமொன்றின் நடத்தையை நான் தொகுத்துரைத்தேன் . 
* 17 . தோடுலவுந் திருச்செவியார் சுந்தரர் செந் தமிழ் கவியார் ||| 

ஆடரவக் கிண் கிணிக்கால் | ஐயர் வரை | மாமயிலே || 


* 17 - வது கண்டிகையை , 16 - வது கண்டிகையின் மெட்டில் பாடவேண்டும் . 


109 


ராஜமோகினி குறத்தியின் தொழில் திறனைந் பற்றி 

வினவுதல் 


42. இராகம் - அடாணா 

விருத்தம் 
கலிசெலா நகர மென்றுங் 

கந்தமா புரியி தென்றும் 
தலமெலாம் புகழு மாரூர் 

தழைத்ததியா கேசர் நாட்டில் 
குலவுமோ ரண்ட கோளக் 

குறிப்பெலா முரைத்த மாதே 
உலகில் நீ யறிந்த வித்தை 

உசிதமாயுரை செய்வாயே 
( கு - ரை ) கலிசெலா நகரம் - திருவாரூரின் திருநாமங்களுள் ஒன்று . உசிதமாய் - 

பொருத்தமாய் . 


இராகம் : அடானா 


விருத்தம் 


| 


// 
I 


கந்த 


. 


- 


|| 


மபரிஸ்ா ஸ்ஸ்ஸ் ஸ் ஸ் ஸ்நிரிஸ்நிதா 
கலிசெலா நகர மென்றும் 
நிரிஸ் ஸ்ஸ்ஸ் ஸ்ஸ்ாஸ்ா 

நிரிஸ்நிபா , தநீ , ப 
மாபுரி யிதென்றும் 
ததததா தததா தா தா த நீ ஸ்ா 
தலமெலாம் புகழும் ஆரூர் தழைத்த 

ரீஸ் ஸ் ஸ் ஸ் நிஸ்ரிமரிம்ரீஸ்ாஸ்நிரிஸநிதா 
தியாகே சர் நாட்டில் 
ரிம்ரி ஸ்ா ரீ ஸ் ஸ் ஸ்ா நிரீஸ் ஸ்ா 
குலவு மோர் / அண்ட கோள குறிப்பெலாம் 
நீரிஸ்நிப நி பா பா பாத நீ , பா 

உரைத்த மாதே 
மபஸ்ா ஸ்ா ரிஸ்ாரி ஸ்ா ஸ்ா 
உலகில் 

யறிந்த வித்தை உசி தமாய் 
நீ நிஸ்ா நிரீஸ்ா 


| 


1 


நிரிஸ் தா 


| 


உரை செய்வா 


யே 


| 


* 


கைசிகி நிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் . 


110 


குறத்தித் தன் தொழில் திறனைப்பற்றி கூறல் 


43. இராகமாலிகை 


தாளம் - ஆதி ( திச்ரகதி ) 


1 . 


அடானா 


அஞ்சனமோகன தம்பவுச் சாடனம் 

அறிவேன் காணம்மே 
அக்கினிக்குள்சில தாமரைப் புஷ்பமுண் 

டாகச் செய்வேன் காணம்மே 
கஞ்சமலர்ச் செங்கையில் வைகுந்தம் 

காணச் செய்வேன் காணம் மே 
காரில் மேகத்தைக் கையில் பிடித்தொரு 

கன்னிகை யாக்குவேன் காணம்மே . 


2. நாட்டக்குறஞ்சி 


அஷ்டகஜத்தையோர் கையினில் அம்மானை 

ஆடிவருவேன் காணம்மே 
அச்சமில்லாமல் விண்பச்சைவில்லைப்பிடித் 

தம்பு தொடுப்பேன் காணம்மே 
பட்டபகலையிரவு இரவைப் 

பகலாகச் செய்வேன் காணம்மே . 
பச்சிலை மூலிகை யாலுயர் மேருவைப் 

பந்தெடுத் தாடுவேன் காணம்மே . 


3. ஹம்ஸநாதம் 


மோது மெழுகடல் நீரைக் கடுகினில் 

மூடியடைப்பேன் காணம்மே 
மோகன வேலவர் வாகனமேறியென் 

முன்வரச் செய்வேன் காணம்மே 
மாதர் வசீகர மந்தர வாதரச 

வாத மறிவேன் காணம்மே . 
பன்னர் வசீகர மகேந்த்ர ஜாலமிகு 

மாய மறிவேன் காணம்மே . 


111 


4. ஹிந்தோளம் 


ஊமைகள் பேச மலடிகள் கர்ப்ப 

முண்டாகச் செய்வேன் காணம் மே 
ஓதிய மாதவத்தோர் செய்யுமஷ்டாங்க 

யோகமறிவேன் காணம்மே 
பூமியில் மிக்க புரந்தர ஜால 

புராணமறிவேன் காணம்மே . 
பூசலனங்களுமாசை கொள்ளச் சிறு 
பிள்ளைகளாக்குவேன் காணம்மே . 


5. காபி 


சித்த வித்தை மாயசித்தி யுடன் காய . 

சித்தி யறிவேன் காணம் மே 
தேவர் சிங்காசனத் தியாகர் மருவிய 

செந்தமிழ் சேரும் நன்னாட்டில் 
சுத்தவித்தை கெஜகர்ணம் கோகர்ணம் 

சோதிரிய மறிவேன் காணமமே 
சுந்தர வேலவர் தந்த வித்தையின்னம் 

சொல்லத் தொலையாதம்மே . 


( கு - ரை ) மோகனம் - ஒருவகை வித்தை . பச்சை - வில் - இந்திரவில் . 
வசீகரம் - வசப்படுத்துதல் . பூசல் அனங்கன் - போரைச் செய்யும் மன்மதன் . 
சோதிரியம் - சோதிடம் , வழக்கு . 


இராகமாலிகை 


தாளம் - ஆதி ( திச்ரகதி ) 


1 . 


அடாணா 


மாமா UUTUT * நீ பாபா ** நிபமபா 
அஞ்ச . ன மேகன தம்ப வுச் சா . - . னம் 


நீ | ஸா 


. 


; 


மப ஸ்ா ; ஸ்கி 
அறி வேன் கா 


ணம் 


| மே 


|| 


நிரி ஸ்ா ஸ்ா ஸ்ாஸ்ா ; நிரிஸ் நி ஸ்ா தா தா தா 
அக்னிக்குள் சில தா . ரை புஷ்ப முண் 


| 
| 


ம 


I 


பத *நீதா தஸ் ; | நிரி ஸ்மி 

கச் செய் வேன் | 


பா தநி பா 
ம்மே . . 


டா . 


.ண . 


|| 


112 


* நி * நிபம பா 


ஸ்ா ஸ்ா 


. 


ஸ்ா ஸ்ா நிரி ஸ்ாஸ்ா 


. 


| 


கஞ் ச 


லர்ச் செங் 


கை 


யில் வை . குந்தம் 


| 


. 


நிஸ்ா ரீ ம் ரீ ஸ்ா ; | நிரி ஸ்ா 

ண ச் செய்வேன் ! கா .ணம் . 


ஸ்ரிஸ்நி தா ; 
மே ..... 


I 
|| 


கா 


. 


. 


ஸ்ரீ ஸ்ா 


, 


| 


ஸ் ஸ்ா நிரி ஸ்ா 

ஸ் தொ தாதா 
கத் தை 

யில் பி . டித் தொரு 


ரிள மே 


கை 


. 


| 


* நீ தா 


பா த *ரி 


பது 

ஸ்ா ஸ்ா | நிரிஸ் நி 
கன் னி கை யாக் கு வேன் | கா . ணம் 


பா ; || 

|| 


மே . 


. 


. 


2. நாட்டக்குறஞ்சி 


கப 


| 


மாகாஸாஸாஸா தநிஸாஸா ஸ் நி தநி பா 
அஷ்ட க ஜத்தைஓர் கை . யினில் அம்மா 

னை 


தநிஸ்ா 


மக 


LOT 


. 


; 


// 


ஸ்ா நீ ஸ்ா ; | நிஸ ரிக 
வேன் | காணம் 

.... மே .... 


// 


ஸா ஸாஸா மா மா மா மா நீ தா பாதா 
அச்ச மில்லா மல் விண் பச்சை வில்லைப்பிடித் 


| 


கம 


நிரி ஸ் ஸ் நித மாமா 
அம் புத் தொ டுப் பேன் 


| 
| 


தா நீ vா ; ; 
ணம் . மே 


|| 
|| 


. 


நீஸ்ாஸ்ா - ஸ்ா ஸ்ாஸ்ா 


ரிஸ் நித 
பட்ட . 


தநி ஸர் 


ரீக்ர 


|| 
| 


பகலை 


ர வை 


பக 


- 


; 


ப்ம்க்ஸ் நீ ஸ்ா 
லா . கச்.செய் வேன் 


| நிஸ்ரி க்மக் 
மா 
| கா.ணம் ...... 


மே 


. 


ரிஸ் நிதமா 


க்ரமாப் க்ாரீஸ்ா தநிஸ்ாஸ்ா 
பச்சிலை மூலிகை யா . 

மே . 


1 
| 


லுயர் 


ரு.வை 


கைசிகிநிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் . 


113 


கமா 


ரீலா 


| 


கமா த நீ ரிஸ்நித ம 

| 
பந் தெடுத் தா 

டுவேன் | கா . 


ணம் 


மே . 


| 


3. ஹம்ஸநாதம் 


நீ பா 


பாபாபா 


LOLJ 


நீ பநி பம ரீரீ 


| 


மோ . தும்எ ழு கடல் நீ . ரைக்க. 


டு . கினில் 


| 


ரிம 


ULD 


ஸா 


; 


| 


பா 


; 


; 


யடைப்பேன் 


| 


காண ம் மே 


I 


. 


. 


ஸ ஸா 


மயா 

மரீமபா 


| 


, 


மோ . 


ன 


வே . லவர் வா . 


கன மேறி யென் 


1 


மா ; 


பநிஸ்: நீ 

| மபா நிஸ் நீ ; ; 
முன் வ ர செய் வேன் | கா . 

ணம் மே . 


|| 
11 


. 


ஸ்திபா நீ ஸ்ா ரீரீ ஸ்ரீ ஸ்நீ ஸ்ாரீர் 


| 


மா . தர்வ சீ 


கர மந்த் ரவ தரஸ 


| 


ரிம் ப்ம் ரிம் ரிம் ஸ் / ; 


| 


நிஸ்ரீ 


ம் ஸாரீ ; 


2 


வா . 


த.ம.றி. வேன் 


| 


ணம் . மே .. 


1 | 


ஸ்ரி 


gif ஸ்ாஸ். நிஸ் 


ரீஸ் நிரிஸ்.நி நீ 


. 


| 


மன் . 


னர் 


ம . கேந்த்ர ஜா . ல மிகு 


. 


| 


பநிஸ்நி பநிபம 


ரி ஸ 


| 


if மா ; பா ; ; 


11 


மா.ய. 


ம . றி . வே . ன் 


| 


காணம் மே 


. 


4. * ஹிந்தோளம் 


தநி தா மா மா மா மா 


HTTLOT காகா ஸா 


| 


ஊ . மைகள பே 


ச 


ம 


ல டிகள் கர்ப்பமுண் 


| 


கம 


நீ ஸா 


. 


| நிஸ மாகாமா ; ; 


ச் செய்வேன் 


| கா . 


ணம் 


மே . 


11 


கதமக ஸா ஸாகா . 


ஸா 


மா மா பா 


| 


தி . ய 


மா த.வத் தோர் செய்யும் அஷ்டாங்க 


. 


8 


114 


மா தா 


தா ; 


| 


கம தா நீ ஸ்ா ; ; 


|| 


யோ க 


மறி வேன் 


| 


ணம் மே 


கஸ் நித நீ ஸ் ஸ் - நீ ஸ் ஸ் ஸ்ாகக ஸ்ா - நீ 


| 


* 


பூ . மி . யில் மிக க 


பு ரந்த 


ர ஜா . 


| 


ஸ்ா மாமா க்ம் கா ; 


| நிஸ்க் க்ர மா ; ; 


ணமறி . வேன் 


| 


கா . 


ண 


ம் மே . . 


கத் மாக்த்ம்க் ஸ் ஸ் நிஸ்க்ர ஸ் ஸ் 


| 


. 


பூ . சல் அ . னங் க 


சை 

கொள்ளச் சிறு 


| 


. 


தநி ஸ்ா நீ 


தா மா 


| 


கம 


த நிஸ்நி தா ; ; 


பிள் ளை கள் ஆக் குவேன் 


மே 


ண . 


5. காபி 


| 


1 


| 


* நீஸ்ா * ஸ்ா நீ பா காமா க்ம நிப காரீ 
சித்த வித்தை மாய சித்தி யு டன் காய 
ஸாரீகா ரீ ஸா ; 

| * நிஸ 
சித்திய றிவேன் 

ணம்மே 

மாபா * நி நீஸ்ஸ்ா 
தே . வர்சிங் னத் தியா கர்ம 


. 


ம மா 


விய 


| 


பாரீஸ்ா 


நன் 


. 


. 


. 


1 


கெஜ 


| 


ஸ்போ 

| மப ; 

நீஸ்ா 
செந்தமிழ் சே . ரும் 

னாட்டில் 
மாயா ஸ்ா * நீ ஸ்ா fr 

கா 

; 
சுத்த வித்தை 

கர்ணகோ கர்ணம் 
ஸ்ம் க் க் மா காரீ ஸ்ா 

| *நிஸ் 

ம றிவேன் | 
பர்ஸ்ர்ஸ் . ஸ் ஸ்ர ஸ்தி 

LIT UT WIT 
சுல் தரர் வே 

வர் தந் தத் தையின்னம் 


ணம்மே 


| 


நீ மா 


LDT UIT 


LD LIT 


| 


! பநி நீ பா 
சொல் லதொ 

லை 


* நி * நீஸா ; ; 

மே 


| 


தம் . 


. 


* -காகலி நிஷாதம் - பாஷாங்கஸ்திரம் 
-அந்தர காந்தாரம் பாஷாங்கஸ்வரம் 


115 


குறத்திக் கு றிபார்த்து கீர்த்திபெற்ற தையலர்களின் 
பெயரையும் அவர்கள் தந்த பரிசுகளைப் பற்றியும் 
கூறுமாறு ராஐமோகினி குறத்தியிடம் கேட்டல் 


தரவு கொச்சகக் கலிப்பா 


44. இராகம் - சுத்தசாவேரி 


தாளம் 


செய்யுலவுஞ் சோலைகளும் தென்னாரூர்த்தியாகர் வெற்பில் 
துய்ய குறி நீயுரைத்துத் தொல்லுலகில் கீர்த்திபெற்ற 
தையலர்கள் பேருமவர் தந்த பூஷணமும் நீ 
மையுலவும் காரளக மா மயிலே சொல்வாயே 


ரை ) 


மை - கருமை . காரளகம் - மேகத்தைப் போன்ற கூந்தல் . 


இராகம் - சுத்த சாவேரி 


தாளம் - ஆதி 


: 


ப தாஸ் தா பா 


ததா 


- 


1 


செய்யு . லவுஞ் சோ , ல 


களும் 


| 


பாதஸ் தப 


| 


மதபம் 


ரீ ஸா 


11 


தென் னா . 


ரூர் 


| தியாகர் வெற்பில் 


11 


; / மம 


மமா 


ரிமபம் 


. 


ரீ ஸா 


| 


துய்ய க்குறி நீ .. யு ரைத்து 


| 


; 


மா பதா 


| பதஸ்த 


தா பா 


H 


- தொல்லு லகில் 


| கீர்த் . தி பெற்ற 


| 


; 


பம , 


ஸ்gg ; ஸ் ரி 


| 


தைய 


லர்கள் பே.ரும் . அவர் 


. 


ஸ்பரிம் g ; ஸ்ா 


ஸ்தரிஸ் 

தாபா 


|| 


த 


| ஷ.ண. 


பூ 


மும் நீ 


. 


11 


; 


த 


ஸ்ரீ 


ஸ்பதாபா 


2 


| 


| 


மையு . லவும் கா 
ப தா ஸ்தா பா 


| 


மபா தாஸ்ா 


! 


மா . 


லே 


| சொல் ... வாயே 


11 


A8 


116 


குறத்தித் தன்னிடம் குறி கேட்டவர்களின் பெயர்களையும் , 

அவர்களிடம் தான் பெற்ற பரிசுகளைப் பற்றியும் 


பாடல் 


45 , இராகம் - செஞ்சுருட்டி 


( காவடிச் சிந்து மெட்டு ) 


+ து 


தாளம் 


1. வாணிக்கே யிந்தி மாணிக்கே 

வேணிக்கே குறிசொன்னேன் - நல்ல 
வாணிப்பொன் செம்பொன் வச்சிர 
மாணிக்கங்கள் பல தந்தாள் 


2. பூமிக்கே சத்ய பாமைக்கே வள்ளி 

மாமிக்கேகுறி சொன்னேன் - முலைக் 
கேமக் கச்சுமுத்துத் தாமக்குச் சுமிரு 

நாமக் குச்சிலியும் தந்தார் . 


* 3 : சந்திரமதிக்கே 

நம்பிக்கையாய் குறி சொன்னேன் - யெந்தன் 
மதிக்கேற்கவும் நிதிப்பார 

மத்திக் கோர்வையு மளித்தார் . 


4. குந்திக்கேதம யந்திக்கே மச்ச 

கெந்திக்கே குறி சொன்னேன் - கம்பிக் 
கந்தச் சேரையும் விந்தைக் காறையும் 

செம்பொற் கூறையும் தந்தார் . 


கங்கைக்கே மலர் மங்கைக்கே நிலா 

நங்கைக்கே குறி சொன்னேன் - சில 
தங்கப் பாரமும் கொங்கைத் தாரமும் 

கைக்கே அவள் தந்தாள் . 


6. பைம் பொற் கலிங்கத்துக் கும்பக் சொங்கை யாக்கு 

நம்பிக்கையாய் குறி சொன்னேன் --வெள்ளைத் 
தும்பிக்கோடுமிரு செம்பொற் றோடும் 

சிலம்புச் சோடு மவர் தந்தார் . 


* 3 , 4 , 5 - ம் கண்டிகைகள் , தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச் 

சுவடியில் மட்டும் காணப்படுகின்றன . கலியாண சுந்தரம் அய்யர் 
பதிப்பில் காணப்படவில்லை . ஈடை முறையில் பாடப்பட்டு வந்த 
தாகத் தெரிகிறது . 


117 


7. கொங்கிற் குடகு மன்னர் மங்கைப் பருவமாதர் 

தங்கட்குரிய குறி சொன்னேன் 
செம்பொற் பதமுன் கைச்சிராவும் 

முன்கைக் கடகம் ரெண்டும் தந்தாள் . 


** 8 . தேவலோகம் வாழும் மேனகை ரம்பைக்குப் 

பாவனையால் குறி சொன்னேன் 
நாவலோர் பு ழும் நவரெத்தின மாலையு 
மதாணி முன்கைக் கிடவுமவள் தந்தாள் . 


9. தோகைப் பாகரெங்கள் தியாகர் நாட்டில் குறி 

சொன்னேன் மாதர் மன்னர் மார்- அண்டர் 
லோக மாதர்கள் நாகலோக மாதர்களின்னம் 

அனேக மாதருண்டு மானே . 


[ கு - ரை } வள்ளி மாமி - உமா தேவியார் , ஏமம் - இன்பம் , குச்சிலி - பெற்றிப் 

பொட்டு . சிலம்புச் சொடு - இரண்டு சிலம்பு . மதாணி - பதக்கம் . 


இராகம் - செஞ்சுருட்டி 


( காவடிச் சிந்து மெட்டு ) 


தாளம் - ஆதி 


11 . 
சதுரங்ர 


" 


பா த தபமக 


. 


கடை 


வாணிக் தே இந்தி 


. 


. 


ராணிக்கே . திரி 


. 


} 


கு 


ஸ ஸா 


! 


வே . ணிக்கே. குறி 


| சொன்னேன் 


ல்ல 


. 


திச்ரநடை 


LD 


மா 


கம 


கக | 


வா.ணிப்பொன்செம் . பொன்வச் சிர மாணிக்கங் 


ஸரி 


பம கரி 


| 


, 


கள் . 


ல . 


| தந் தாள் 


1 


* இந்த கண்டிகை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச் சுவடியில் காணப்பட 

வில்லை . 


இப்பாடல் முழுவதும் 1 - ம் கண்டிகையைப் போல் , நடை மாற்றிப் பாட 
வேண்டும் . 


118 


2 . 


. 


3 . 


[ மற்றவையும் இதே போல் பாட வேண்டும் ) 
, பூமிக்கே சத்ய பாமைக்கே வள்ளி | 

மாமிக்கே குறி | சொன்னேன் - முலை 1 
கேமக்கச்சு முத்து தாமக்குச்சு மிரு | 

நாமக்குச் சிலியும் | தந்தாள் }} 
சந்த்ரமதிக்கே சரஸ்வதிக்கே ! 

நம்பிக்கையாய் குறி | சொன்னேன் - யெந்தன் 
மதிக்கேற்கவும் நிதிப்பாரமுந் திக்கோர்வையும் ! ளித்தாள் || 
, குந்திக்கே தமயந்திக்கே மச்ச ) 

கெந்திக்கே குறி | சொன்னேன் கம்பிக் || 
கந்தச்சேறையும் விந்தைக் காறையும் 

செம்பொற்க் கூறையும் | தந்தாள் || 


, 


4 .. 


5 . 


6 . 


கங்கைக்கே மலர்மங்கைக்கே நிலா 

, நங்கைக்கே குறி | சொன்னேன் - சில || 
தங்கப்பாரமும் கொங்கைத்தாரமும் ) 

கைக்கே அவள் | தந்தாள் || 
பைம்பொற் கலிங்கத்துக் கும்பக் கொங்கையர்க்கு | 

நம்பிக்கையாய் குறி | சொன்னேன் - வெள்ளை : 
தும்பிக்கோடுமிரு செம்பொற்றோடும் | 

சிலம்புச்சோடு | மவர் தந்தார் | 
, கொங்கிற் குடகு மன்னர் மங்கைப் பருவ மாதர் | 

, தங்கட்குரிய குறி | சொன்னேன் || 
செம்பொற் பதமுன்கை சீராவும் | 

முன்கை கடகம் ரெண் | டும் தந்தாள் !! 
தேவலோகம் வாழும் மேனகை ரம்பைக்கு | 
, பாவனையால் குறி | சொன் னேன் || 


1 .. 


8 . 


. 


நாவலோர் புகழும் நவரெத்தின மாலையும் 

மதாணி முன்கை கி | டவுமவள் தந்தாள் || 
க ; தோகை பாகரெங்கள் தியாகர் நாட்டில்குறி 

சொன்னேன் மாதர் மன்னர் | மார் அண்டர் ||] 
லோகமாதர்கள் நாகலோக மாதர்க | 

ளின்னம் அனேக மா | தருண்டுமானே || 


. 


. 


119 


ராமோசினி குறத்தியை நோக்கித் தன் மனதிலுள்ள சேதியைக் 

கூறினால் தான் பெருமளவுக்குப் பரிசளிப்பதாகக் கூறல் 


சந்த விருத்தம் 


46. இராகம் : கன்னட 


தானம் : ஆதி 


துளவணிமாயன் வேதன் முனிவர்கள் வானுளோர்கள் 

துதிபெறு தியாகராசரவர் மீதே 
குளிர்பெறும் வாசல்மேவு தள கிரிமாதர் கேள்வி 

குறிபிசகாம லோதும் மங்கைபோலே 
உளமகிழ்வாக நீயென் நினைவிலுலாவு சேதி 

உறுசொனாலிந் நேரம் ஒருகோடி 
வளர் கனகாபிஷேகம் பலபணி பூஷணாதி 

வரிசைசெய் வேனுல் லாச மடமானே 


ராகம் : 


கன்னட 


தாளம் : ஆதி 


. 


நிஸ , தநீ ஸா கா மரிகா 


துள . வணி மாயன் வே . தன் 


; கம , த | 
. முனி . வர் கள் 1 


கா மா ஸா - || 

ளோர்கள் || 


கா 


க 


| 


: ஸகஸநி த நீ ஸ 

மரி கா 
து ... தி பெறுதியாகரா சர் 


. 


| 


. 


. 


கம் 


தா , 


1 


, 


. 


. 


|| 
11 


அவர் 


. 


| 


தே . . 


. 


மகம் 


தா , நி ஸ் ஸ் | 
. குளிர் . பெறும் வா . 

| 


சல் மே வு 


; நிஸ் , க்கா | 


ப்ம்க்ம் ரீ vா || 
மா . தர் கேள்வி || 


தள . கிரி 


| 


. 


; நி ஸ் , ரிஸ்ா ரிஸ் நீஸ் தா 

பா | 
லோதும் | 


குறி . பி ச 


|| 


கமதநிஸ்த பா | 
மங் . கை . போ | 


கமதபகமரி ஸ 
லே . . 


| 


. 


120 


; தத 


. 


ததா தா த தா தா 


ள 


மகிழ் வா .க 


நீ யென் 


| 


. 


; ஸ்ரிஸ் நீ vா 


| தா , ப 


மா.மா 


! 


.நி. , னை விலு 


லா 


|| 


தபா காமா 


ஸா 


|| 


உறு . சொன்னாலி 


நேரம் 


| 


. 


| கா 


. 


1 


, 


, 


; நிஸ நிஸா 
ஒரு . கோ . 


| டி 


; மத , 


| 


. 


|| 


கமா தா நீ ஸ் ஸ் 
வளர் கா பி ஷேகம் 
; நிஸ் , க்க்ர 

| ம்ம் ரீஸ் 
பணி 

பூ ஷ 

ணாதி 
ரி ஸ்ரிஸ்நிஸ் 

தாபா 
வரி -சை செய்வே . னுல் லா ச 


பல . 


. 


; நிஸ் 


| 


| 


கமத நிஸ் தபா 


| கமதபகமரி ஸ 
| னே 


மா 


. 


. 


1 


. 


குறத்தி தனது குறி கூறும் திறனைப்பற்றி பெருமை பட பேசி , பின்னர் 

பூஜைக்கு வேண்டிய உபகரணங்களைக் கொண்டு வருமாறு பணித்தல் 
* 47 , இராகம் : ஸிம்தோந்திர மத்யமம் . 

தாளம் : ஆதி 


பல்லவி 


நான் சொல்லும் குறி பொய்யாது 
என் சொற்படி செய்வாயே - அம்மே . 


அனுபல்லவி 


அல்லியங் கோதை பங்காளர் 

ஆரூர் வெற்பினில் மானே ( நான் சொல்லும் ) 


இப்பாடல் , தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச்சுவடியில் 
உள்ளவாறு சில திருத்தங்களுடன் இங்கே தரப்பட்டுள்ளது . 


121 


சரணங்கள் 


1. சித்திரச் செம்பொன மேடை மீதில் 

செம்பவளக் கால் நிறுத்திக் 
கொத்து முத்துப் பந்தலிட்டுக் கோலமிட்டு 
பத்தியாய் நடுவிலொரு பைம்பொன்னால் கும்பம் வைத்து 
சுற்றும் நவமணியாலே தோரணம் சிங்காரம் 

செய்வாய் - ( நான் சொல்லும் ) 


2. கொந்தலர்ச் சரங்களிட்டுக் குளிரும் பன்னீர் தெளித்து 

இந்த்ர நீலப் பலகைமேல் இன்பமாகவே 
தந்திமுகனையமைத்துச் சாம்பிராணி தூபமிட்டுக் 
கந்த கஸ்தூரி நிறைத்துக் கற்பூர தீபமும் வைத்து 

( நான் சொல்லும் ) 


3. கொப்பரை யவல் மோதகம் கோதிலாப் பொரிவிளங்காய் 

முப்பழக் கற்கண்டு சீனி முன்பாகவே படைத்துச் 
செப்பமுடன் வேலவர்க்குத் தேனுந்தினை மாவும் வைத்து 
ஒப்பிலாதவள்ளி காதில் ஓலை முத்துமாலை வைத்து 

(நான் சொல்லும் ) 


4. அன்னமே தேவ தீர்த்த நீராடி வெண்ணீறணிந்து 

சொர்ண வர்ணப் பட்டுடுத்திக் கச்சிதமாய்த் தானே 
சென்னல் நிறை நாழிமுத்துச் செங்கையாலளந்து வைத்துச் 
சன்னதி முன்னே படைத்துத் தயவாய்க் குறி கேளம் மே . 

(நான் சொல்லும் ) 


( கு - ரை ) அல்லியங்கோதை - நீலோதபலாம்பிகை. 


இராகம் : ஸிம்மேந்த்ரமத்யமம் . 


தாளம் : ஆதி 


பல்லவி 


| 


ஸ் , நி தா மா 

தா ; 
சொல்லும் குறி பொய் .யா 


| 


. 


ஸ்ா ; ; ; | 


ஸ் 


// 


| 


... என் 


|| 


* பல்லவி எடுப்பு சொல்லும் குறி என்று ஆரம்பித்து கடைசியில் 
நான் என்று பதத்தைச் சேர்க்கவேண்டும் . 


122 


; f , ரிக் க்ரி ஸ் ஸ் நிதா 


| 


சொற்படி செய் . . 


| 


. 


ஸ்ரீ ; 


. 


| 


ஸ்ரிக்ரிஸ் நிதப 


யே 


. 


அம் ... மே . 


| 


பதநி 
* நான் = ( சொல்லும் குறி ) 


தீர்மானம் 


தணேகு ணாகுத ஜெம்தரிகிட தக 

தாகுதணம் தரி ததிமித கி .. தக 
ததரிதாகு ததண தாகு தஜணு தாகு ததிமிதாகு 

நகதரிகிடதக 


( குறைப்பு ) 


தணேகு நாகு தஜெம் தரிகிடதக 
தாகுதணம் தரி ததிமி தகிடதக 
தாகு தணகு தணகு கிணகு 
ஜெனகுகுந்தரி கிடதக தரிகிடதோம் , 
கிடதகதரிகிடதோம் , கிடதக தரிகிட தொம் || ; , 


அனுபல்லவி 


; 


ரி , நி ஸ் ரிக்ரிக் ஸ்ரீ , 


2 


அல்லியங் கோ . . , 


. 


தை . . 


| 


கார் 


க் 


ஸ்ரீ 


1 


| ளர் 


. 


. 


பங்கா . 
; , ஸ்ரீ , க்ரி ஸ்ா ; 


| 


ரூர் வெற் பினில் 


| 


நிரி நீ தா பா 


| ; பதநிதபமா 


|| 


மா . 


னே 


. 


| 


. 


. 


1 


பதரி = 


நான் = ( சொல்லும் குறி ) . 


123 


சரணங்கள் 


பாமா 


. 


1. ; , ப தபா பா ; 

சித்திரச் செம் பொன் | 
; பா பா : 

| மதபம காரீ 
மேடை . 

தில் 


== 


; 


கம் 


பம கா 


கரிரீ ஸா ; 1 

ளக் | 


செம் . 


* 


. 


: ஸரிகரி கா 


காமா பா ; 


. 


ப , த பா மா பா ; மா 

| 
.. கொத்து முத்து பர்த | 
தா தாத்நிஸ் நி 

தா நீஸ் ; 
லிட்டு கோ . 

| ல மிட்டு . || 


. 


3 


ஸ்ா ரிக்ரீ க்ர ஸ்ரீ | 
பத்தி யாய் நாடு வி லொரு | 
ஸ்ரீ 

| ஸ்நி 

தா நிஸ்ரீ HH 
பைம் . பொன்னா | கும் பம் வைத்து | 
ஸ்ரி 

காரீ ஸ்ரிஸ்ா நீ தா தா | 
சுற்று நவ 

யா லே | 
த நிஸ் நி தா 

பமகரி 

கட்பம் 
| கா . ரம் செய்வாய் 


ம.ணி 


. 


. 


! 


தோ 


. 


ரணம்-சிங் 


|| 


பதநி = 

( சொல்லும் குறி ) 


நான் 


2 . 


. 


; 


. 


, 


நி ஸர் ரிரீக ஸாரீ | 
கொந்தலர் சரங்களிட்டு | 


; கம பா பா 


கமபம் 
| m ...ர் தெளித்து 


- குளிரும் பன் 


H 


ம காரீஸா 

ரீஸா 


ܕܪ 


. 


இந்த்ர நீல 


லகை 


; ஸரி 


க 


| பா , ம 
மா . 


தா பா || 

1 


மேல் . 


- 


இன்ப 


124 


,, ஸ் ஸ் ஸ் ஸ்தநிஸ்நிதநி மா 
தந்தி மு கனைஅழைத்து 


| 
| 


. 


தா 
சாம் பிராணி 


| த நீ . ஸ் ஸ் ஸ் || 
| தூ . ப 

மிட்டு A 


. 


; , 


. 


ஸ்ரீ 

நிஸ்ரீ | 
கந்த கஸ்தூரி நிறைத்து | 


. 


தநிஸ் ஸ்ா 
கற்பூ ர 


க்ரி ஸ்கி பத மா 

|| 
| தீ . பமும் வைத்து 1 


பதவி 
நான் = ( சொல்லும் குறி ) 


3 . 


; 


UU 


. 


தப 
கொப்பரை 


தநி த பா ; || 
அவல் . மோ.த கம் . 1 


. 


ம 


ரிஸ 


தபபமக - 

திலா . பொரி 


| ரி கா 
| விளங் . காய் || 


. 


. 


T LOT 


ப 


நி ஸ ; நி ஸ 
மூப்ப முக்கற் கண்டு 


னி | 


ம ப த பா ; || 


பா தர் மா 
முன் பாக 


டைத்து 


. 


. 


பத நி த நீ தநி ஸ் ஸ் ஸ் ஸ்ா | 
செப்பமுடன் வேல . வர்க்கு தேனும் | 


விஸ்ாடரிக் 


| ஸ் நீ 


தா நி vg || 


தினை மா 


வை 


வும் 


. 


. 


. 


ஸ் ரிக் - க்ரிரீ ஸ் - 1 ஸ் ரி - ரி ஸ்ஸ் 
ஒப் பிலா . 

வள்ளி கா . 
பதநிக்ரிஸ் - ஸ்ரி 

| தபதநீஸ் நி தா !! 
லை முத்து மா . | லை வைத்து . . || 


. 


பததி 


நான் 


- 


( சொல்லும் குறி ) 


125 


4 . 


. 


| 


நீ ஸ் தீ தநீஸ் தா தா தநிஸ் நி 
அன்னமே . தே.வ தீர்த்த நீ 


|| 


. 


| 


ப மகா கரிரீ || 
ணிந் 

|| 


டி. வெண் , 


ணிற 


. 


. 


ஸ 


மா பா 


| 


சொர்ண 

வர்ண பட்டுஉடுத்தி 


| 


; தா நீ தா 


|| 


| பதநித 
மா . , . . 


. 


க்ர 


ஸ் நி தா 

நீ ஸ்ா நீ 
சென்னல் நிறை நா 

N முத்து 


| 


. 


| 


ஸ் ரீக் 


| ஸ் நீத நிஸ்ரீ 
| அளந்து வைத்து 


செங்கை . யால் 


// 


ஸ்ரி கரி 


ரிஸ்ஸ 


நிஸ்ாரி 


| 


சன்னதி 


முன்னே படைத்து . 


. 


தய 


| 


. 


ப 


நீ தா பா மா 
வாய் 


| பதநிப 
| ளம் . . . மே . 


நி கே 


// 


பதநி 
நாள் = ( சொல்லும் குறி ) 


குறத்தியின் விருப்பப்படி தெய்வ பூஜைக்கு ஆயத்தம் செய்த பிறகு, 
மோகினி குறத்தியின் குலதெய்வத்தைப் போற்றி குறி சொல்லுமாறு வேண்டல் 


48. இராகம் : தேவகாந்தாரி 


விருத்தம் 


நன்னெறி விளங்கும் தியாக 

நாயகர் கமலை நாட்டில் 
பொன்னகர் மருவுந் தெய்வப் 

பூங்குற மகளே நீதான் 
சொன்ன சொற்படி செய்தெனுன் 

தொல்குல தெய்வம் போற்றி 
உன்னிய கருமந் தன்னை 

ஒன்றொன்றாய்ச் சொல்லுவாயே . 


126 


இராகம் - தேவகாந்தாரி 


விருத்தம் 


தா ; ஸ்ஸ் ஸ்ாஸ்ா ; ஸ்ா ; தாரீஸ் 
நன் . நெறி விளங் கும் தியாக 


ஸர் 


: 


ஸ்ாஸ்ா ஸ்ஸ்ா ஸ்ா ; ஸ் ; 


ய கர் 


காட் 


ஸ்ா ; நித * நீதபா 


ப 


த தபம தா தா ஸ்ாஸ்ாஸ்ா தாஸ்ார் 
பொன் . 

ம ருவும் தெய்வப் 


ன 


கர் 


; 


; 


ரீரீரீரீரீ க்மா 
பூங்குற மகளே . 


| 
11 


ஸ்ரீ ; ஸ்ா நிதா 

தான் 


| தரிஸ் ஸ்ா ; ஸ்ாஸ்ா 
| சொன்ன சொற்படி 


ப 


ஸ்ா ஸ்ா தரிஸ்நி தாபா 
செய்தேன் 


|| 


ம UUU 


பா 

ம பதப பமமக கா 
உன் தொல்குல தெய்வம் போற்றி 


. 


ப தா தா தஸ் ரீ 
னி கருமம் தன்னை 


உன் . 


. 


ஸ்ர் ஸ்ா ஸ்ா நிதாப ததபம தா 
ஒன் . றொன் றாய் . சொல்லு வா 


தரித ஸ்ா 
யே 


11 
11 


கைசிகி நிஷாதம் - பாஷாங்கஸ்வரம் . 


127 


குறத்தி தன் குலதெய்வத்தைப் போற்றிப் பரவுதல் 


அகவல் 


45. இராகம் : ஆனந்தபைரவி 


கண்டநடை 


மதுரை மீனாட்சி மணி மந்திர சூட்சி 
அதிகார மாதங்கி அமுத ப்ரசங்கி 
கரதல கபாலி கடின த்ரிசூலி 
சுரலோக வாசி சுகமந்த காசி 


5. பர்வத வேதாளி பலபத்ர காளி 

கெர்வித கௌமாரி கேச சத்தமாரி 
பரமகல்யாணி பங்கயவாணி 
துரித நிவாரணி சுமுகப் பிறைவேணி 
மல்லிகா பரண சூரி மகிட சங்கரி 


10. கொல்லா புரத்தம்மா குறக்கூடைத்தாயி " 

எல்லம்மைத்தாயி எக்கலாதேவி 
பாதாள மகமாயி பகவதி தாயி 
பூதவாகன மூர்த்தி புவனசரித்ரி 
சரவண பவனே ஷண்முகத்தவனே 


15. வரசுந்தரனே மயூரவாகனனே 

தெய்வ நாயகியே சிந்து ரமுகியே 
மைவிழிக்கு பிலே வள்ளிமா மயிலே 


1. நிர்வாணி - TMSSML Tamil Ms. 


2. மல்லிகார்ச்சுன கௌரி கல்யாணசுந்தரம் ஐயர் பதிப்பு . 

மல்லிகார்ச்சுன சூலி - TMSSML . Tamil Ms. 


3. கொல்லாபுரமமர் கு றக் கூடைத்தாயே - இந்த அடி , கலியாணசுந்தரம் 

ஐயரின் பதிப்பில் 11 -வது அடியாகக் கொடுக்கப்பட்டுள்ளது. 


4 எல்லம்மா போலே எக்கலாதேவி - கலியாணசுந்தரம் ஐயர் பதிப்பில் 

இந்த அடி 10 -வது அடியாகும் . 


128 


கொந்தலர் குழலாள் கொவ்வை வாயிதழாள் 
முத்தணி முலைப்பெண் மோகினி தனக்கு 


20. கைக்குறி பார்த்து மெய்க்குறி யுரைக்க 

முன் வந்து நிற்ற தயவு செய்வீரே 


[ குரை ) மந்தகாசி - புன்சிரிப்புடைவள் . துரிதம் - பாவம் . சிந்து ரமுகி- 

யானை முகமுடைவள் . 


இராகம் : ஆனந்தபைரவி 


கண்டநடை 


கமப்பா 


| 


பா பா ; 


கமயமா 


கரிஸா ; 


II 


|| 
|| 


மதுரைமீ 


! 


11 


வணிமந்தர 


சூட்சி . 


நிஸகாரி 


// 


சமயாம் 


|| 


கம கார் 


|| 


ஸாஸா , 


| 


அதிகார 


1 


மா . தங்கி 


// 


அமுதப்ர 


// 


சங்கி . 


II 


[ இதேபோல் பின் வரும் அடிகளையும் பாடவேண்டும் ] 


// 


கபாலி 


கடினத்ரி 


சூலி 


கரதல 
சுரலோக 


11 
|| 


// 


சுகமந்த . 


11 


// C 


|| 


காளி 


// 


பர்வத 
கெர்வித 


யேதாளி 
கௌமாரி 


பலபத்ர 
கோசத்த 


|]] 


மாரி 


11 


யாணி 


வாணி 


பரமகல் 
துரிதநி 


|| 
// 


பங்கய 

| 
சுமுகப்பிறை || 


|| 
|| 


வாரணி 


வேணி 


காரி 


மல்லிகாப || 
கொல்லாபு || 


ரணசூரி 
ரத்தம்மா || 


மகிடசங் || 
குறைக்கூடைத் 


|| 
|| 


தாயி 


தாயி 


எக்கலா 


// 


எல்லம்மைத் || 
பாதாள 

11 


| 
II 


தேவி 


மகமாயி 


பகவதி 


|| 


தாயி 


| 


5. மோகனத்துரைப்பெண் -TMSSML . Tamil Ms. 


6. புத்தியிற் குறியைப்புகன்றிடவர்க்கு - ibid . 


1. தயவு செய்வாயே . ibid . 


129 


பதவா 


|| 


|| 


கனமூர்த்தி || 
பவனே 


புவனச 
ஷண்முகத் 


ரித்ரி 
தவனே 


சரவண 


// 


// 


மயூரவா 


|| 


கனனே 


|| 


வரதகங் 
தெய்வநா 


தரனே 
யகியே 


1 / 


// 


சிந்துர 


// 


முகியே 


| 


- 


மைவிழிக் 
கொந்தலர் 
முத்தணி 


குயிலே || 
குழலாள் || 
முலைப்பெண் 


வள்ளிமா // 
கொவ்வைவா || 
மோகினி 11 


மயிலே 
யிதழாள் 
தனக்கு 


| 


11 


( கடைசி இரண்டடிகளைப் பின் வருமாறு பாட வேண்டும் ) 


ஸாஸமா 


|| 


|| 


மாபா ; 


காரிகா 
மெய்க்குறி 


கைக்குறி || பார்த்து . 


1 


யுரைக்க . 


|| 


மா 


ஸா ஸ் ரிஸ்ஸ் * கிரிஸ் நிதர்பா 
வந்து முன் நிற்க 


. 


மா ப 


// 


நீபப 

கா ரிகா கா மா பா 
தயவு செய் . வீ ரே 


. 


குறத்தி ராஜமோகினியின் சாமுத்ரிகா லக்ஷணம் கூறல் 


50. இராகம் : யதுகுலகம் போதி 


கண்டாடை 


சங்கரேகையிது சக்ரரேகையிது 

சமரரேகை யதம்மே 
தருமரேகை சந்தான ரேகையிது 

சௌபாக்ய ரேகை யிதம்மே 
மங்கள் ரேகை விமானரேகை நர 

வாகன ரேகையிதம்மே 


வாழ்வு தரு மச்ச கந்திகையிற் கண்ட 

மகுடரேகை யிதம்மே 
கங்கை கையிற்கண்ட கும்பரேகையிது 

காரண ரேகை யிதம்மே 
துய்ய சுபத்திரை மாதுகையிற் கண்ட 

சுந்தர ரேகை யிதம்மே 


* காகலிநிஷாதம் - பாஷஸ்கஸ்வரம் . 


8 


13 ) 


பெருமையான மச்ச ரேகையினால் எட்டுப் 

பிள்ளைகள் நீ பெருவாயே 
பிரபலமான வச்சிர ரேகையினாலந்து 

பெண்கள் பெற்று மகிழ்வாயே 
மருவும் சீதசந்திர ரேகையினாலுன் றன் 

மங்கிலியம் வளர்வாயம்மே 


வளமுலாவு தனரேகையினால் 

மகராசியா யிருப்பாயம்மே 
அந்தரேகை கும்பரேகையினாலொரு 

அங்குச ரேகை கண்டேனே 
அங்குசரேகையின் மீதினிலேயரி 

யாசனரேகை கண்டேனே 


அந்தரேகை வெகுவிந்தரேகை மையல் 

தந்தரேகை யிது தானே 
இந்த்ரன் வேந்தன் நெடுமாலிவர் மூவர்க்கும் 
இறைவர் மீதிலாசை கொண்டாயே 


இராகம் : யதுகுல காம்போதி 


கண்டநடை 


1. பதஸ்ஸ்ா || 

சங்கரே || 


ஸ்ாதபா || 
கையிது || 


பதபமக || 
சக்ரரே , || 


கையிது || 


ஸஸரிர் 


I 


|| 


. 


ஸா ; 


. 


ரிமகாரி || 
யி . தம் || 


// 
|| 


சமரரே 


மே 


. 


ஸரிமமா 


|| 


மா மா , || 


மகம பா || 


பம பாபா 


தருமரே || 


கை சர் || 


தா .னரே ! 


பத ஸ்ா ஸ் || 


தா பா 


ஸ்ா 


. 


. 


பா தா , 
யி தம் 


| 
|| 


சௌபாக்ய 


ரேகை || 


மே 


|| 


. 


( பின் வரும் அடிகளும் இதேபோல் ] 


2 . 


மங்களரே | 


|| 


மானரே || 


வாகன 


|| 


கை 


|| 


யதம் 


|| 


மே 


. 


. 


வாழ்வு தரு || 


ம 


ச் 


|| 


யிற்கண்ட || 


கந்திகை || 
யிதம் II 


மகுட 


ரேகை 


// 


மே 


. 


. 


131 


3 . 


கங்கை கை || 


கையிது || 


யிற் கண்ட || 
ரேகை . 

|| 


கும்ப ரே | 
யிதம் | 


காரண . 


| 


மே 


|| 


. 


. 


. 


துய்ய சு 


I 


பத்திரை 


11 


யிற் கண்ட 


மாதுகை || 
யிதம் 


// 


மே ..... 


னமச்ச 


AI 


ரேகையி || 


னால் எட்டுப் || 


4. பெருமையா || 

பிள்ளைகள் 


II 


பெறுவா | 


யே 


பிரபலமா 


ன வச்சிர || 
பெற்று // 


ரேகையி || 
மகிழ்வா || 


பெண்கள் 


யே 


5 . 


ரேகையி 


|| 


மருவும் சீ || 
மங்கிலி || 


தசந்த்ர || 

|| 


யம் ... 


னாலுந்தன் || 

| 


வளர்வாயம் || 


மே ... 


தன 


ரேகையி 


// 


. 


வளமுலா || 

|| 


னால் . மக || 
மே ....... 


ராசியா 


யிருப்பா || 


யம் ..... 


! 


6 . 


ரேகையி 


// 


அந்தரே || 
அங்குச II 


கை கும்ப 
ரேகை 

11 


னாலொரு 
னே ... . 


// 
// 


கண்டே 


// 


அங்குச 


1 


ரேகையின் மீதினி 
ரேகை 

|| கண்டே 


| 
! 


லே - யரி 
னே 


யாசன 


// 


. 


. 


7 . 


கை 


இந்த ரே | கை வெகு || விந்தை ரே || கை . மையல் || 
தந்தரே ப யிது 

|| னே 

// 
இந்த்ரன் வே தன் நெடு || மாலியர் | ! மூவர்க்கும் // 
இறைவர்மீ || திலாசை || கொண்டா 

|| 


|| யே ... 


ரா ஐமோகினி தன் உளங்கவர்ந்த தலைவனின் ஊர், பெயர் , மற்றும் அவனது 

மெய்யடையாளம் பற்றி குறத்தியிடம் வினவுதல் 


கொச்சகக் கலிப்பா 


15. இராகம் : பஹுதாரி 


தாளம் : ஆதி 


பையரவக் கங்கணத்தார் பங்குனித் தியாகேசர் வெற்பில் 
கையில் வருநெல்லிக் கனிபோலத் தெரிந்திடவே 
மையல் தந்தவனூரும் வரிசைத் திருப்பேரும் 
அய்யனுடை மெய்யினடையாளம் சொல்வாயே . 
8A 


132 


இராகம் : பஹுதாரி 


தாளம் : ஆதி 


: ஸ்ா 


ou 


ஸ் ஸ் ஸ் ஸ் நி நீ 16 பா | 

கங்கணத் தார் | 
; தரிஸ் நீபா | 

ஸா || 
னி | தியாகேசர் வெற் பில் || 


பமா 


க 


பங்கு 


நீ ஸா 


மா 


மா 
ரு நெல் லிக் 


. கையில் 


| 


15 


ம ப தா 
னி போ . லே 


G | ஸ் நீ நி 
| தெரிந்தி 


. 


நீ 


. 


. 


ம பதநி ஸ் ஸ்ா | 
மை யல் தந்த வன் 

ரும் || 
நிஸ் 

க் | க்ரா க்ப்ம்க் ஸ்ா || 
ரி சைத் தி | ருப் பே 

ரும் || 
ஸ் க்ஸ்ா ஸ் நிநி 

பத நி | 
டை மெய் 

| 
; ஸ்ா நீ ; பா | 

த நீ ஸ்ா || 
ளம் | சொல் 

யே || 


. 


. 


யின 


ம 


டை யா 


ராஜமோகினியின் உள்ளம் கவர்ந்த ஸ்ரீ தியாகேசரின் மெய்வனப்பைக் 

குறத்தி வர்ணித்தல் 
52. நிராகம் : கௌரிமனோகரி 

தாளம் : ஆதி 


1 . ககனப கீ ரதிவிரியு மம்மே 

கற்பகமா மலர் சொரியு மம்மே 
திகழ் கனக நாடனடி யம்மே 

செவ்வந்தித்தோ டமுகனடி யம்மே . 
2 . கனகவரைச் சிலையனடி யம்மே 

கைலாச மலையனடி யம்மே 
அனல் மருவுங் கண்ணனடி யம்மே 

அந்தி நிற வண்ணனடி யம்மே 
3. விருதிடபக் கொடியனடி யம்மே 

விளங்கியகைத் துடியனடி யம்மே 
சுருதிமறை கடந்தவன்கா ணம்மே 

தூ திரவில் நடந்தவன் காணம்மே . 


1. கனக பகீரதி - TMSSML Tamil Ms. 


133 


4. தேவ சிங்காசனபதி காணம்மே 

தெளிந்தவர் சிந்தையில் காணம்மே 


மூவர் தமிழ்க் குகந்தவன் காணம்மே 

மூப்பிளமை யிகந் தவன் காணம்மே 


5. கங்கையினைச் சுமந்தவன் காணம்மே 

கமலைநகர்க் கமர்ந்தவன் காணம்மே 


பொங்கரவம் பூண்டவன் 

காணம்மே 
புரமெரித்த வாண்டவன் காணம்மே . 


6. செங்கழுநீர்த் தொடையனடி யம்மே 

திரிசூலப் படையனடி யம்மே 
மங்கையொரு பாகனடி யம்மே 

வன்மீகத் தியாகனடி யம்மே . 


பொருபுலித் தோலுட்டுத்தவன் காணம்மே 

உனக்கு மையல் கொடுத்தவன் காணம்மே . 
மருமலர்த்தார் " தருவனடி 

யம்மே 
மகிழ்ந்தணைய வருவனடி யம்மே . 


[ கு - ரை ] செவ்வந்தித் தோடழகன் - தியாகேசர் திருநாமம் . மரு - வாசனை . 


இராகம் : கௌரி மனோகரி 


தாளம் : ஆதி 


; 


ஸ்ரிஸ் 


தா பா மா ; தபகரி | 

கீ 


ன 

ப 


. 


. 


மா 


. 


ரிஸரிக மாரிக | 
வி . ரி . 

மம் | மே 


. 


|| 


. 


. 


, 


கற்ப 


மா 


ம 


லர் | 


- 


. 


. 


- 


2 . கங்கைப்பிறை சுமந்தவன் TMSSML . Tamil . Ms. 
3. புரமோடி நினைத்தவன் , ibid . 
4. ஒரு புலித்தோல் - ibid , 
5. மருவு மலர்த்தருவனடி - ibid . 


134 


;ஸ்ரீம் ஸ்ா 


செரி 

யு ம் அம் | மே 


. 


ம் மே || 


சிஸ் 


- 


; 


நீ ஸ்ர தநிஸ்ா 
திகழ்க 


நீ ஸ்ா | 

| 


. 


ரிக் மா ரீ க்ர 


; 


ன 


டி 


| மே . 


. 


. 


. 


. 


ஸ்ா ரிக் ரீ ஸ்ா 


. 


தா | 


செவ் யந் 


தோ . 


| 


. 


. 


நி ஸ் ரி ஸ் நி தா 


| மா 


. 


ட 


ன | 


யம் மே || 


[ இதேபோல் மற்றவையும் பாடவேண்டும் ) 
2. ; கனக வரை சிலை யனடியம் | மே 
| ம லயன | டி 

யம்மே || 


. 


. 


கை 


. 


. 


|| 


. 


. 


; அனல் மருவும் கண்ண னடியம் | மே 
; அந்தி நிற || , வண்ணன 

யம்மே || 


. 


| 


| டி 


. 


; விருதிடபக்கொடி 

| யனடி யம் 

| மே . . . 
; விளங்கியகைத் | ; துடியன 

யம்மே 
; சுருதி மறை கடந் | தவன் காணம் | மே 
; தூதிரவில் நடந் - தவன் கா | ணம்மே 


. 


|| 


. 


. 


|| 


4. ; தேவ சிங்காசனப 

| திகாணம் | மே . . . 
; தெளிந்தவர் சிந்தையில் | ; நிதிகா ணம்மே 


11 


; மூவர்த் தமிழுக்கு 
; மூப்பிளமை யிகழ்ந் 


| கந்தவர் காணம்மே || 
| , தவன் கா ணம்மே 


. 


. 


| மே 


i 


|| 


. 


5. ; கங்கை பிறை சுமந்தவன் | காணம் 

; கமலை நகர்க் கமந்த | வன் காணம் | மே 
| பொங்கரவம் பூண்டவன் | ; காணம் 

| மே 
; புரமெரித்த ஆண்டவன் | ; காணம் | மே 


. 


. 


. 


135 


. 


. 


. 


|| 


6. ; செங்கழு நீர்த்தொடை யனடி யம் 

; திரிசூல படையன டி யம் 


| மே 
மே 


. 


. 


|| 


. 


. 


| மே 


. 


. 


; மங்கை யொரு பாகன 
; வன் மீகத் தியா 


| டி . யமே 
| கனடி யம் 


| மே 


| 


. 


. 


. 


|| 


. 


7. ; பொருபுலித்தோலுடுத்த | வன் காணம் மே 

; உனக்கு மையல் கொடுத்த வன் காணம் | மே 


11 


1 


. 


| மே 


|| 


. 


. 


. 


; மருமலர்த்தார்த் தரு 
; மகிழ்ந் தணையவரு 


| வனடி 

யம் 
| வனடியம் 


| மே . 


. 


ஸ்ரீ தியாகேசர் தன்னை மருவவரும் நந்நாளைக் கூறுமாறு ராஜமோகினி குறத்தியிடம் 


வினவுதல் 


கட்டளைக் கலிப்பா 


53. இராகம் : சாமா 


தாளம் : ஆதி 


ஒருவ ராலு மறியவென் னெஞ்சகத் 

துண்மையோது முயர் குறவஞ்சியே 
பெருவ ராகமு மன்னமுந் தேடிய 

பித்தனார் கமலைப்பதியத்தனார் 


மருவுலாவிய மாலை தந்தின்பமாய் 

வாசம் வீசு மலரணை மீதிலே 
இருவராகமு மொன்றாகச் சேருதற் 

கெந்த நாளதையிப் போது சொல்வையே ! 


[ கு - ரை ] வராகம்- திருமாலாகிய பன்றி . ஆகம் -உடம்பு . 


1. சேருவதெந்த நாளினி திப்போது சொல்வாயே - TMSSML . Tamil Ms. 


136 


இராகம் : சாமா 


தானம் : ஆதி 


மம் மா 


; தா ஸா ரிம ; மா 

| 
ரு வரா . லும் அறியா | 


. 


மா 


- 


ப தாஸ் 


| பம ம 


என் 


நெஞ் 


மகரீ || 

| 


. 


. 


; ஸரி ஸா ஸரீரி 
மா 


| 


. 


உண் மையோ 

துமுயர் | 
; பத , ரிஸ்த | பா ; ; ; 
- குற . வஞ்சி | யே 


. 


. 


; பாதா பா தா 


ஸ்ா 


ஸ் | 


பெரு 


. 


க மும் | 


. 


. 


தாஸ்ா 


. 


ir | ஸ் ரிப்ம் ம்க்ரீ || 
அன்ன மும் தே 
: , த , ஸ்ரீக்ரி ரீ ரிஸ் த பா | 
பித்தனா 

ர் கம லைப்ப 
பா தா பா பா | மககரிஸரிகரி || 

| 

ர் 


. 


. 


. 


. 


. 


; தத , த தா ; தா தா தா | 
மரு 

| 


. 


. 


. 


ப த பா ; பா | பம மாமகர் | ! 
மா . லை . தந் | தின் 


பமா 


; தா : ஸா ரீமா பா மா | 
சம் வீ. 

| 


; பா பா || 


: பத , ரிஸ்த I / 

ரணை . | மீ 


மல 


. 


தி லே | 


; பா தா பா தா ; ஸ் ஸ்ா | 
ெ 

மும் | 


. 


. 


ஸ்ரி | ஸ் ரிப்ம் ம் 
ன் றாகச் | சே .... ருதற்கு || 


. 


137 


. 


ரீ ஸ்ரிக்ரி ரி ஸ் த பா | 
எந்த நா ..... ள் அதைப் | 


. 


பாதா பா பா 


| 


ம க 


கரி ஸரி கரி || 


போ 


து சொல் 


வை . 


யே . 


. 


குறத்தி ராஜமோகினிக்கு சகுனம் பார்த்துக் கூறுதல் 


54. இராகம் - ஆனந்தபைரவி 


* பலபலெனக் கவுளிசொல்லும் பல்லிக் காதல் நல்லதுபார் 
பருத்தவிழியாந்தை ரெண்டுப் பிய்ந்து பொந்துள் செல்லுதுபார் 
குலவு கருமுகிலேயம்மா உன் குறி கோடிபொன் பெறுமே 
கோகன கமுறத்தில் முத்துக்குறி பொய்யாது 

ர்முக நலப்பெண்ணொருத்தி யுந்தன் மையல் தூதுபோ 
யுரைத்து மங்களமாய் செங்கழுநீர் மாலை வாங்கிவந்தே னென்பாள் 
திலத நுதல் பெண்ணரசே தியாகேசரிப் பொழுதே 

திருவருள் செய்துனையணைவார் திரமாக வாழ்ந்திருப்பாய் . 


இராகம் - 


னந்தபைரவி 


[ அகவல் பாடுவது போல் பாடவேண்டும் ) 


கமய 


ப ப 


| 


பலப லென கவுளி சொல்லும் 


கமப 


மாமா 


மா || 


பல்லிக் காதல் 


நல் 


.மா பம்ம மா மா 


LAIT 


மா 


மக பமகரிஸ | 

| 


பருத் தவிழி ஆர் தை ரெண்டும் 


. 


கா 


மா 


// 


நிஸக 
பிய்ந்து பொந்துள் 


செல்லு 


பார் 


| 
I 


* இப்பாடல் , கலியாணசுந்தரம் ஐயர் பதிப்பிலும் , தஞ்சை சரஸ்வதி மஹால் 
நூலகத்தின் தமிழ் சுவடியில் பல பிழைகளுடன் காணப்படுவதால் , இரு 
பிரதிகளையும் ஒப்பிட்டுத் திருத்தி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 


138 


கமய 


பாபா 


| 
குலவு கரு முகிலே யம்மே | 


கம்பம் 


* 5 * கா 


மாகாமா 


|| 
உன்குற கோடி பொன் பெறுமே || 


கமய 


மம் மாமா காப 


மகரிஸ | 


கோ 


னக முறத் தில் . 


| 


சக 


மா || 


நிஸ * கா 
முத்துக் குறி பொய் யா 


|| 


கமா 


பாபா பாபா || 
மலர் மு க நலப் பெண்ணொருத்தி உந்தன் | 


கமப் 


மா 


ம மா 


* க * கா மா || 


மையல் தூ துபோ 


யுரைத்து || 


கமப ம.மா 


மா மம் மாமா காப 


மகரிஸ | 

| 


மங்க ளமாய் செங் கழு நீர்மா 


கல . 


5 


காமா 


நிஸ்க 
வாங்கி வந்தேன் என்பாள் || 


கமப் 


ப.ம 


பா | 
திலத நுதல் பெண் ணர சே | 


* 


கமா 


UT LO 


* க மா 


கமப்மா 


| 
இப் பொழுதே | 


தியா கேசர் 


திருவருள் 


மா மா மாகா 


கரிஸ | 

| 


செய்து உனை 


மகரி 


.ஸா கமபாம் 

கம || 
அணை வார் திரமாக வாழ்ந் திருப்பாய் || 


* 


அந்தர காந்தா ரம் - பா ஷாங்கஸ்வரம் . 


139 


ராஜமோகினி தன் உளமறிந்து குறி சொன்ன குறத்திக்கு மனமுவந்து 

நிதிகளும் பொன்னாடை பூஷனங்களும் பரிசளித்தல் 


55 இராகம்- ஹரிகாம்போதி 


விருத்தம் 


இளநிலா வேணித் தியாக ரிடத்தில் மால் கொண்ட எந்தன் 
உளவெலாம் அறிந்து சொன்ன உச்சிதக் குறத்தி யாரே 
அளவிலா நிதிகள் செம்பொனாடை பூஷணங்கள் நானே 
வளமையா யருள் சாத்தங்க வரிசை நீ கை கொள்வாயே 


கு - ரை ] உளவு - ரகசியம் . உச்சிதம் - மேன்மை . 


இராகம் - ஹரிகாம்போதி 


விருத்தம் 


நித நிஸ்ாஸ்ா ஸ்ா ஸ்ா ஸ்ா ஸ்ாஸ்ா 
நிலா வேணி தியாக 

ரி டத்தில் 


அள 


- 


ஸ்ா ஸ்ா ஸ் ஸ் ஸ்ரி நீத 
மால்கொண் எர் தன் 


L 


| 


| 


தநிஸ் ஸ்ா ஸ்ஸ்ா ஸ்ா ரீரி கமக 

ரிஸ 
உளவெலாம் அறிந்து 

ஸ் ஸ்ா தாரீஸ்ா ஸ்ஸ்ா ஸஸ்ா ஸ்ா 
சொன்ன உச்சிதக் குறத் தியா ரே 


தநி ரிஸ ஸ்நி நிததப மபத நிஸ்ா || 

|| 


ரிம்க் க்ரிஸ ஸ்ஸ்ஸ்ா 


தஸ் 


அளவி லா . 


/ நிதிகள் செம் .பொன்னாடை 


. 


ரிஸதா பா 


நி ஸ் நி தபா | 


கம பத நிஸ் 


பூ . ஷணங்கள் கா 


னே . 


| 


. 


வளமையா 


நீ ஸ்ா 


ஸ்ஸ் ஸ்ா தநிநிஸ்டரிஸ்நிதா நீ தப தா 
தருவேன் தங்கம் வரிசை . 

. நீகைக்கொள் வாயே || 


1. செம்பொன்னாடைகள் முத்து வச்சிரம் வளமையாய்த் தருவேன் தங்கம் 

நீ கக்கொள்வாயே - TMSSML Tamil Ms. 


140 


சிங்கன் தோன்றுதல் 


56. இராகம் - நாகஸ்வராவளி 


தாளம்- ரூபகம் 


அம்பர வடி வராரூ ரம்பர தியாகர் நாட்டில் 
தம்புரு வீணை விட்டு சங்குமா மணிகன் பூண்டு 
கும்பமென்முலையா ராசை கொண்டு பின் தொடர கீதத் 
தும்புரு சிங்கன் போலே துலங்கவே தோன்றினானே . 


இராகம்- நாகஸ்வராவளி 


தாளம் - ரூபகம் 


பதஸ்த ஸ்தபப மகமா || 
அம்பர வடிவர் ஆ.ரூர் || 


கபமக ஸதஸா மகமா | 
அம்பர தியாகர் நாட்டில் | 


கஸஸா மகமா 


தா ஸ்க் 


பா பா || பதஸ்ஸ் தஸ் தப பதஸ்த ஸ்ா || 
தம்பு ரு 

வீ.கண விட்டு || சங்குமா மணிகள் பூண் .. 
தஸ்த ப ப தஸ்ா ஸ்ாஸ் 

க் க்ர ஸ் தஸ்கா 
கும்வமென் முலையர் ஆசை | கொண்டுபின் தொடர்ந்து கி.த 
க் ப்ம்க் க்ப்மக் ஸ்ாஸ்ா || தஸ்தப ம கமப பதஸ்ா || 
தும்புரு நா.ரதர் போலே !! 

சிங்கன் தோன்றி னானே ! 


சிங்கன் வருகைக் கட்டியங் கூறுதல் 


157. இராகம் - நாகஸ்வராவளி 


தாளம் - ரூபகம் 


சந்த்ர காவி யுடை தொட்டுக் 

சரிகைக்கச் சங்கட்டி 


சுந்தர மிலங்கு வச்ர 

சுளுக்கிக் கோல் கையிற் கொண்டு 


மந்த்ர புயத்தில் நவ 

மணிப் பெட்டி தன்னைத் தூக்கிச் 


சிந்துர திலத முகச் 

சிங்கன் வந்து தோன்றினானே . 


1. தியாகேசர் - TMSSML . Tamil Ms. 
1 இப்பாடல் , தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச் சுவடியில் 

காணப்படவில்லை . கலியாணசுந்தரம் ஐயரின் பதிப்பில் உள்ளது நாடகத் 
தில் பாடப்பட்டு வந்ததாகத் தெரிகிறது . 


141 


இராகம் - நாகஸ்வுராவளி 


தாளம்- ரூபகம் 


மா 


கா 


மாT 


- 


பதஸ் தஸ் தப 
சந்தர கா . வியு டைதொட் | டு 


மகா ஸ காமா | 
சரிகைக்கச்சம் கட்டி || 


ஸாஸஸ மகாம 


பாபா || 

ஸ் ஸ் 

1 தாபபத ஸ்த ஸ்ா || 
சுந்த்ர மிலங்கு வச்ர || சூளுக்கி கோல் கையில்கொண்டு . ரு || 


தஸ்தப பதா ஸ் ஸ்ாஸ்ா || தஸ் கா 

ம்க் ஸ்ா 

தஸ்கர் || 
மந்த்ர . புயத்தில் || மணிபெட் டிகளைத் தூக்கி || 


க 


பம்க் க்ப்ம்க் ஸ்ாஸ்ா || தஸ்தப 

கம பதஸ்ா 
சிந்து தில தமு கச்சிங் கன் .வந்து தோன்றி னானே || 


சிங்கன் வருகை 


58. இராகம் - வஸந்தா 


தாளம் -ஆதி 


பல்லவி 


சிங்கன் வந்தானே - ஒய்யாரக் குறச் ! 
சிங்கன் வந்தானே . 


அனுபல்லவி 


சிங்கனும் வந்தானிங்கிதமாகவே 
வங்கணத் தியாகர் விளங்கிய நாட்டில் 


( சிங்கன் ] 


சரணங்கள் 


1. கொத்து மணித்திரள் முத்து வடத்தொடு 

வைத்த பதக்க முகத்திலிலங்க 
மெத்தவு நீறுத ரித்தவி னோதமாய்க் 
கைத்திரன் பேசி நகைத் திறமாகவே 


(சிங்கன் ) 


1 , மலைக்குறச் - TMSSMS . Tamil Ms. 

* ( இப்பாடலை 56- வது பாடலின் மெட்டிலே பாடவேண்டும் ) 


142 


2. உறுக்கியே பேசி வெறிக்கவே விழித்து 
முறுக்கிய மீசை தெறிக்க நடந்து 
சுறுக்குள கல்வி அறிக்கை மிகுந்த 
குறுக்கிதமான செறுக்கியை நாடியே 


(சிங்கன் ] 


3. அக்கரவம்புனை செக்கர் நிறத்தவர் 

முக்கணர் தியாகர் வரைக்குள் வினோதமாய் 
மிக்க சொரூப மலர்க்கணை வாளெய்ய 
க்கணை பேசியிலக்கணமாகவே . 


(சிங்கன் ] 


[ கு - ரை ) வங்கணம் - நட்பு . செறுக்கி - சிறுக்கி என்பதன் மருவு . 

அக்கு அரவம் புனை - சங்கு மணியையும் பாம்பையும் அணிந்த 
செக்கர் - செவ்வானம் . 


இராகம் - வஸந்தா 


தாளம் - ஆதி 


பல்லவி 


ஸா , மா ; , 


கமா 


தாநி | 


சிங் . கன் 


. 


. 


தா . | 


ஸ்ா 


:: கம 


| 


தா , ம தநிஸ்ா || 
யா .ரக் கு.றச் || 


னே 


. 


. 


கமா 


. 


. 


ஸ் நிதநி தாமா , 

கமத மாதம | 
சிங் . . . கன் . வந் தா .. 

1 
கா ; ; ஸ்நி | தரிநித தாமா 

|| 
னே . 

யா ...ரகு றச் || 


ஓய் | 


[சிங்கள் வந்தானே ] 


2. சரஸ்வதி மஹால் நூலகம் - தமிழ்ச் சுவடி . 


3. தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் - தமிழ்ச் சுவடி . 


143 


[ தீர்மானம் ) 


( விளம்பரம் ) 


தாம் தித்தாம் கிடதக தை ; , தத்தக தகதக 
2 முறை ) தோம் தித்தாம் கிடதக தை ; , தித்தக திகிதக 
கள் 

தா ; தித்தாம் கிடதக 
தெய ; தத்தெய் கிடதக 


( மத்யம காலம் ) 
தத்தோதிந்தா , தோதிந்த தத்தக தெய்ப தாதாதாதீ 
தகதோதிந்தா , தோதிந்த தகதக தெய்ய தாதாதாதீ 

தத்தக தெய்ய || தகதகதெய்ய 
தாதாதாதீ தகுந்தரிகிடத் || 


[ குறைப்பு ] 


நம் தத்தக 


தாம் தாம் ; தத்தக || தீம் தீம் ; தித்தக 
தாம் தத்தக ) தீம் தத்தக | தொம்தத்தக | 
தத்தெய்ய , தெய்ய , தெய்ய 

தெய்ய , தா தா தா தீ 
தகதெய்ய , தெய்ய , தெய்ய , தா தா தா தீ 

தத்தெய்ய தெய்யத் தா தா தீ 

தக தெய்ய தெய்யத் தா தா தீ 
தத்தெய்ய தெய்ய || தக தெய்ய தெய்ய 

தத்தெய்ய | தகதெய்ய 


( விளம்பரம் ) 
தாம் ; தீம் ; ஜெணு ததி திமிதத் தகுந்தரி கிடதக 


( மத்யமகாலம் ) 


தாம் தாம் , தீம் தீம் , தளாங்கு தகதிகிதகததிங்கிணதொம் 
தாம் தகதக தகதக தகதக தீம் தகதக தகதக தகதக 
தா தா தா தெய் தெய் || 

தக தாதா தெய் தெய் 
தத்தளாங்கு தித்தளாங்கு 
த்ருகிடுதத் தளாங்கு 
தகதா தெய்தா 


144 


திகிதகதா தெய்தா 
தொங்கு தக தக ததிங்கிணதொம் 

தக ததிங்கிணதொம் 
தக திகி ததிங்கிணதொம் || 

[சிங்கன் வந்தானே ) 


அனுபல்லவி (மத்யமகாலம் ] 


ஸ் ஸ் ஸ் ஸ்ஸ் தரிஸ்ரி தமதநி | 
சிங் கனும் வந் தான் இங்கித மா.கவே | 


- 


ஸ்ா ஸ்ரி ஸ்நித 

தாதம கம தரி || 
வங்கண தியாகர் - வி | ளங்கிய நாட்டில் || 

( சிங்கன் வந்தானே ] 


சரணம் [ மத் பமகாலம் ) 


மா 


ம 

மா 


மம மாத 

ம தநி ஸ் ஸ் | 
கொத்து மணித் திரள் முத்து வ டத்தொடு | 


ஸ்ா ரிஸ் ஸ் நித | 

தம மா மா || 
வைத் தப தக்கமு சுத்திலி லங் க 


ஸ்ா ஸ்ம்காரிஸ் ரீஸ்நிதமத நி | 
மெத்தவு நீறுத ரித்த வினோ. தமாய் | 


ஸா ஸ் ரிஸ்ா நி 

ப 
கைத்திரன் பேசி - ந | கைத்திர மா . கயே || 

(சிங்கன் வர்தானே ] 


( இதேபோல் மற்ற சரணங்களையும் பாடவேண்டும் ) 


2. உறுக்கியே பேசிவெறிக்கவே விழித்து | 
முறுக்கிய மீசை - 

தெறிக்க நடந்து || 
சுறுக்குள கல்வி அறிக்கை மிகுந்த 
குறுக்கிதமான - செ | றுக்கியை நாடியே || 

[சிங்கன் வந்தானே ) 


145 


3. அக்கரவம் புனை செக்கர் நிறத்தவர் || 

முக்கணர் தியாகர் - வ | ரைக்குள் வினோதமாய் || 
மிக்க சொருப மலர்க்கணை வாளெய்ய | 
வக்கணை பேசி - இ லக்கண மாகவே || 

(சிங்கன் வந்தானே ] 


சிங்கன் சிங்கியைத் தேடுதல் 


59.. இராகம் : முகாரி 


தாளம் : ரூபகம் 


பல்லவி 


காணேனே சிங்கிதனைக் காணேனே . 


அனுபல்லவி 


காணேனே யின்னமெங்கள் கமலைத் தியாகர் நாட்டில் 
வீணே தேடித்தேடி மெலிந் தலைந்தேனே 

[ காணேனே ] 


சரணங்கள் 


1. மஞ்சள் பூசி நல்ல வாடையும் பூசி 

வளமுலாவும் செம்பொன் வளைக்கரம் வீசி 


கொஞ்சிப்பேசி வெகுரஞ்சிப் பான வஞ்சி 
நெஞ்சிற் காதல் கொண்டு மிஞ்சிப்போனாளோ 

[ காணேனே] 


2. மங்கை கா துவிழி வண்டுகாணைய்யே 

மார்பின் முலை மலர்ச்செண்டு காணைய்யே 


தங்கக் காறை முத்துத் தொங்கல் தோடிலங்க 
பொங்கக் காரியவளெங்கே போனாளோ 


[ காணேனே ] 


1. தியாகேசர் - TMSSML . Tamil Ms. 


2. மாரின் முலைகள் ரெண்டு மலர்ச்செண்டு காணைய்யே என்றும் பாடம் 
கலியாணசுந்தரம் ஐயர் பதிப்பு . 

10 


146 


3 . 


கோலச் சோலைக் குயில் கூவுந் தென்னாரூர்க் 

குலவுந்தியாகராசர் குளிர்ந்த பொன்னாட்டில் 


வாலக் கிள்ளை மொழி நீலக் கள்ள விழி 

சாலக் கள்ளி யெங்கு தேடிப் போனாளோ 


[ காணேனே ] 


[ கு - ரை ] வாடை - வாசனை . ரஞ்சிப்பு - மகிழ்ச்சி . பொங்கக்காரி - பொலி 
வுடையவள் . 


இராகம் : முகாரி 


தாளம் : ரூபகம் 


பல்லவி 


; ப நி , நித தஸ் / ; || ; தரிஸ் நிதா பாதப பம || 


கா . . ணே . னே 


சிங்கி - 


னை 


||| 


அனுபல்லவி 


. 


. 


/1 


ப நி , நித தஸ் ; || ரீ if ரீக்ரக்ரி 

ணே - . னே . || யின்னமெங்க 


கா 


|| 


. 


ஸ்ரி 


2 


, 


க்க்ரி ரீஸ் || vா ; ஸ்ா 

ஸ்ரீஸ் || 
லை தியா .. கர் 

ட் . டில் ... || 


ள் 


கம் 


கா 


. 


11 


நித = தரி ஸ்ா ; நீ நீ || நீ தா பா மா 
= வீ . ணே . தேடி || தே 

டி மெ . லிங் 


|| 


. 


ஸ் நிதப 

பமகரி ஸரி மா || ; 
தலைந் தே ... . னே || காணேனே || 


- 


. 


சரணம் 


பா பா தா பா 


|| 


|| மதபமகரி ஸா ; ஸா ; 
|| வா.டை.யும்வி . சி 


மஞ்சள் 


பூ சி நல்ல 


: 


1 


ரிரி மா மா 


மா 


ரீ 


மா 


ப 


|| தபா, த மா , பா 
] ] வளைக்கரம் வீ 


வள முலா வுந் செம்பொன் 


|| 


147 


தா ஸ்ா 


தா ஸ் ஸ்ா 
கொஞ்சி பே சி 


| ரீரிக்ரிஸ் ? 
|| ரஞ்சிப் பா.ன. வஞ்சி 


|| 


ஸ் ரி க்ர க்ரி ரீ ஸ்ாஸ்ா 
நெஞ் சில் கா . தல் கொண்டு 


|| தரிஸ்ரி ஸ்நிதப பாதப பம் || 
|| மிஞ்சிப்போ.னா. ளோ 

( காணேனே ) 


. 


. 


. 


[ இதேபோல் மற்ற சரணங்களும் ] 


11 


2. மங்கை காது விழி 

மார்பின் முலை மலர்ச் 


" வண்டு காணைய்யே 
|| செண்டு காணைய்யே 


தங்கக் காறை முத்து 
பொங்கக் காரிஅவள் 


| தொங்கல் தோடிலங்க 
|| எங்கே போனாளோ 


( காணேனே ) 


3. கோலச் சோலைக்குயில் 

குலவுந் தியாக ராசர் 


வாலைக் கிள்ளை மொழி 
சாலக்கள்ளி யெங்கு 


|| கூவும் தென்னாரூர் 
} குளிர்ந் தபொன்னாட்டில் 
! நீலக் கள்ள விழி 
|| தேடிப்போனாளோ 11 

[ காணேனே ] 


குளுவன் சிங்கனைப் பார்த்து , சிங்கியைத்தேடிய இடமெல்லாம் கூறுமாறு கேட்டல் . 


* 60 . இராகம் : நீலாம்பரி 


விருத்தம் 


சங்கங்கள் தவமும் தெண்ணீர்த் 

தடமலர்க் கமலம் பூத்த 
கொங்கெங்கு மகிழ்த் தென்னாரூர்க் 

குரிசில் தியாகேசர் நாட்டில் 
அங்கங்கள் வேர்வை பொங்க 

அலைந்த நீ சிங்கி தன்னை 
எங்கெங்குத் தேடி வந்தாய் 

எனக்கு நீ சொல்லுவாயே . 


இப்பாடலின் கீழ் , முதல் இரண்டு அடிகள் மட்டும் , ஆங்காங்கே வார்த் 
தைகள் விடுபட்டு , சரஸ்வதி மஹால் நூலகத்தின் தமிழ்ச்சுவடியில் கொடுக்கப் 
பட்டுள்ளன . பூர்த்தியாகாத இப்பாடலுடன் அச்சுவடியும் முடிவடைகிறது . 
60 - ம் பாடலிலிருந்து 66-வது பாடல் வரையில் , கலியாணசுந்திரம் ஐயரின் 
பதிப்பை ஆதாரமாகக்கொண்டு பாடாந்திர முறையுடன் ஒப்பிட்டு சில திருத்தங் 
களுடன் ஷை பாடல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன . 

10a 


148 ) 


இராகம் : நீலாம்பரி 


விருத்தம் 


கம 


தநிஸ்ா 


ஸ்ஸ்ஸ் ஸ்ா 


பாபா 

பத மா | 
சங் கங்கள் தவழும் | 


தெண்ணீர்த் தடம லர்க் 


ஸ்ஸ்ஸ் 


ஸ்ா ஸ்ா ஸ்நித நிஸ்திய 


மகமா || 


க மலம் 


பூத் 


த 


க ம 


பா பா 


| 


பநி நிஸ்ரா 


மநிபா 


. 


கொங் கெங்கு மகிழ் | 


தென் னா 


ரூர்க் குரிசில் 


பம 


மா க 


U மக LOT 


| 
|| 


தியா கேசர் நாட் டில் . . 


. 


ஸ் ஸ் ஸ் ஸ் ஸ்ா ஸ்ாஸ்ா ஸ்ஸ்ாஸ் 
அங் கங் கள் வேர்வை பொங்க அலைந்த 


ஸ்ரி காஸ் ஸ் ஸ்ஸ்ஸ்ா ஸ்நி || 


சிங் கிதன்னை 


. 


| 


ஸ்ரீ ஸ்ாஸ்ா ஸ்ாஸ்ஸ்ா ஸ்நிரிஸ் நிபா 


எங் . செங்கு தேடி வந் தாய் . . 


கமா ப 


நிப 


ப நி நீ ஸ்ா || 
சொல்வாயே || 


எனக்கு 


சிங்கியைத் தான் தேடின இடமெல்லாம் கூறி அவள் எங்கும் 

காணாமையால் சிங்கன் வருந்திப் புலம்புதல் 


61. இராகம் - புன்னாகவராளி 


தாளம் - ஆதி ( திச்ர நடை ) 


பல்லவி 


தேடித் திரிந்தேனே - அய்யே எந்தன் 
சிங்கியைக் காணேனே . 


அனுபல்லவி 


தேடித் திரிந்தேனே நாளும் தியாகேசர் தமிழ் நாட்டில் 
நாடித் தனித்து வந்து நாலா தேசமும் சுற்றி 


( தேடி ) 


149 


சரணங்கள் 


1. மச்சந் திராவிடஞ் சிந்து விதேகம் 

மக்கந் துளுவம் காநாடம் 


கொச்சி குடகு கொல்ல மல்லாபுரம் 

யச்ச டில்லி மலயாள தேசமெங்கும் 


( தேடி ) 


2. சக்கரவாள கிரிக்கு நடுவிலுள்ள 

சத்தத் தீவு முதலாக 


மிக்க மேருவுக்கு மேற்கு முபர் கிழக்கு 

தெற்கு வடக்கு அஷ்டதிக்கும் ஓடியாடி 


( தேடி ) 


3. கறுத்த கண்டச் சோதிக் 

கமலத் தியாகர் நாட்டில் 


வெறுத்து வந்த சிங்கிமேவி யிருக்குமிடம் 
குறித்துச் சொன்ன பேரைக் கும்பிடு வேனைய்யே 

( தேடித்திரிந்தேனே ) 


இராகம் : புன்னாகவராளி 


தாளம் ; ஆதி ( திச்ரநடை ) 


பல்லவி 


ஸஸ ஸ 


ero 


ஸ 


ค 


தே . டித் திரி 


ந் தேனே அய் யே எந் தன் | 


ஸரி 


ஸா 


; 


, 


| 


> 


நீ | 
ணே | னே 


சிங் கியைக் கா 


. 


// 


அனுபல்லவி 


ம ம ம மா மா 


மப 


மா 
தேடித் திரிந் தேனே நா 


ளும் | 


. 


ப 


; 


|| 


2 


தா | பா , 
தியாகேசர் தமிழ் நாட் | டில் 


// 


. 


துஸ்ருதிரிஷபம் - பாஷாங்கஸ் வரம் . 


150 


கா * ரி 


ஸ * ரி 


ஸ * K க * ரி 


கா 


| 


நாடி தனித்து வந் 


ஸரி நீ || 


* ரிக மா 

தா ப . | மபமகரி 
லா தே ச மும் | சுற்றி . . 


சா 


. 


. 


[ தேடித் திரிந்தேனே ) 


சரணம் 


ଶୀ ஸ 


ஸா 


| 


1. க க ரி 

மச்சந்தி 


ஸ நிநிநிஸ் 
விடம் சிந்து வி தே கம் 


| 


ஸ ஸா 


il 


| நிநிநிஸா 
வங் | கர் நாட . 


மக் கந்து 


ளு 


| 


ம ம 


க 


ம 


ம 


கொ ச் சி கு 


கொல் ல மல் லா 


. 


புரம் | 


ம 


த | 
யச் ச டில்லி மலை | 


யாள 


தே 


. 


சமெங்கும் || 
( தேடித் திரிந்தேனே ) 


( இதேபோல் மற்ற சரணங்களும் ) 


2. 


| 


சக்ரவாள சிரிக்கு நடுவிலுள்ள 

சத்தத் தீவு முத | 


லா 


. 


. 


. 


மிக்க மேருவுக்கு மேற்கும் உயர் கிழக்கும் ! 
தெற்கும் வடக்கும் அஷ்ட | திக்கும் ஓடியாடி || 

( தேடித் திரிந்தேனே ) 


3. 


கறுத்த கண்டடச் சோதிக் | 

கமலைத் தியாகர் நாட்டில் || 


வெறுத்து வந்த சிங்கி மேவியிருக்குமிடம் | 
குறித்துச் சொன்ன பேரைக் | கும்பிடுவேனைய்யே || 

( தேடித் திரிந்தேனே ) 


151 


குளுவன் சிங்கனிடம் சிங்கியிருக்குமிடம் கூறுதல் 


62. இராகம் ; சரஸ்வதி 


தாளம் : ஆதி 


சிலையென மேரு வளைத்த தியாகர் 

செழித்தருள் நன்னாட்டில் 


பலகலை வித்தை யறிவேன் மிகுத்தருள் 

பண்புள்ள சிங்கா கேள் 


மலர்முக மாதர் மன்னர் வசீகர 

மருந்துகள் நீ தந்தால் 


நலமிகு சிங்கியிருக்குமிடந் தனை 

நானுரை செய்வேனே 


இராகம் : சரஸ்வதி 


தாளம் : ஆதி 


; தஸ் 


நி தா பா 


; 


மா 


1 


, 


| 


சி லை 


யெ ன மே 


. 


. 


G 


| 


. 


. 


மரி 


ம 


பா || 


; தா | பா 

த | தியா 


ளைத் 


. 


நீ 


; 


மா 


தா 
செ ழித் த 


; 

நி த தா | 
ருள் 

| 


. 


; 


. 


தா 


| ஸ்ா 


. 


; 


நன் 


நாட்டில் 


// 


. 


. 


. 


; ஸ் 


ஸ் 


தா ஸா 


. 


; 


ரீ 


; | 


லை வித்தை 


|| 


. 


; ஸ் 


ரி ; 


| ஸ் ரீம் fg ii 
வேன் மி குத் தருள் || 


. 


. 


த 


ஸ்ா நித 


; தா ரி ஸ்ரீ 
பண் புள்ள 


தா | ஸா 

| கேள் 


. 


. 


. 


. 


152 


( இதுவும் அதுவே ) 


; மலர் முக மாதர் | மன்னர் 
; மருந்துகள் 

| 

, தந் | தால் 


. 


I 


, 


நல மிகு சிங் கி | ; யிருக்குமி | டந்தனை :! 
நானுரை செய் வே | னே 

. i || 

| 


; 


. 


சிங்கியிருக்குமிடத்தைக் கூறினால் குளுவனுக்குத் திரள் திரளாகப் 

பரிசளிப்பதாகச் சிங்கன் உரைத்தல் 


63. இராகம் : செஞ்சுருட்டி 


தாளம் - ஆதி 


பல்லவி 


ரெளாயதிசயம் நான் தருவேன் - என் னுடையச் 
சிங்கியைக் காட்டுமைய்யே 


அனுபல்லவி 


அரவ பூஷணர் தென்னாரூர் மேவிய 
அமலர் கமலைத் தியாக ரணி வரை மீதே . 

( திரளாய திசயம் ) 


சரணங்கள் 


1 . 


மோகன ரசக்குளிகை தருவேன் நல்ல 

மோகமா நரிக்கொம்பு தருவேனே 


வாகுள்ள புனுகுசவ் வாதுகஸ்தூரியும் 
வாடைப் பொடியும் வகைவகையாய்த் 

தருவேனே - [ திரளாயதிசயம் ] 


2. அண்டர் சிரசில் வைக்கும் அமுதக்குளிகையொன்றும் 

ஐராவதக் கொம்பும் தருவேனே 
மண்டலம் புகழிந்த்ர வனத்தில் கற்பகத் தரு 
வளர் சிந்தா மணிமாலையும் தருவேனே . 

( திரளாயதிசயம் ) 


153 


3. மால்கொண்டு மடந்தையர் தொடர்ந்திடவேமுக 

வசீகரத் திலதமும் தருவேனே 


சேல் கொண்ட விழியுமை பாகர் தென் கமலையில் 
தேவசிம்மாசனத் தியாகர் நன்னாட்டில் 

(திரளாயதிசயம் ) 


இராகம் : செஞ்சுருட்டி 


தாளம் : ஆதி 


பல்லவி 


ம 


க 


ரீ 


ம 


ஸா 


| 


. 


ர ளா 


. 


யம் | 


த நீ ஸ 


ஸா 


ஸா ரி ஸ நி த நி பா || 
ரு வேன் | எ ன் னு டை 


நான் 


; 


தா 


ஸ 


ஸா 


மா | 


சிங் 


கியைக் 


ட் டு மை 


. 


| 


கா 


; 


; 


; 


; 


- 


| 


. 


அனுபல்லவி 


; கா 


மா 


க 


மா 


பா | 
ணர் | 


ர 


. 


. 


. 


ம 


- 


மதப் ப ம கா || 
| மே . வி 


தென்னா 


* 


; 


கா 


ரி 


ஸா 


அமலர் க 


ம 


1 


. 


. 


ம 


மா 


மா 


जी 


ஸா 


| 


தியா 


ரணி | வ 


ரை 


. 


( திரளாய திசயம் ) 


154 


சரணங்கள் 


( பல்லவி , அனுபல்லவியின் மெட்டுக்களில் சரணங்களைப் பாடவேண்டும் ] 


1. 


. 


. 


; மோகன ரசக்குளிகை | தருவேன் நல் ல 

// 
; மோகமா நரிக்கொம்பு | ; தருவே | னே 

11 
; வாகுள்ள புனுகு சவ் | வாதுகஸ் 

ரி ம் || 
வாடைப் பொடியும் - வ | கை வகையாய்த் | தருவேனே || 

( திரளயதிசயம் ) 


-- 


தூ 


2 . 


அண்டர் சிரசில் வைக்கும் | அமுதக்கு | ளிகை யொன்றும் || 
; ஐராவதக் கொம்பும் | ; தருவே | னே . . . || 
; மண்டலம் புகழ் இந்த்ர | வனத்தில் கற் | பகத் தரு || 
; வளர் சிந்தா மணி | மாலையும் | தருவேனே || 

( திரளாயதிசயம் ) 


3. ; மால் கொண்டு மடந்தையர் | தொடர்ச்திட | வே . . மு || 

; வசீகரத் தில தமும் ! ; தருவே . | னே . . . . || 


; சேல்கொண்ட விழியுமை | பாகர் தென் | கமலையில் || 
; தேவ சிம்மாசனத் தியாகர் - நன் | னாட்டில் . 


( திரளாயதிசயம் ) 


திருவாரூர் தியாகேசர் மீதில் மையல் கொண்ட ராஜமோகினிக்குக் 

குறியுரைத்துப் பரிசுகள் பெற்று சிங்கனைத் தேடி குறத்தி 
வருவதைச் சிங்கனிடம் குளுவன் உரைத்தல் 


64. இராகம் - ஷண்முகப்ரியா 


தாளம் - ஆதி 


அந்தணர்வே தாந்தவடி வான மூர்த்தி 

அந்திகாப் பழகர் திருவாரூர்த் தியாகர் 


மந்த்ரமா வரைப்புயத்தி லணைய வேண்டி 

மயல் கொண்டு மதிமயங்கிப் பசலைப்பூத்த 


155 


பந்து முலை மோகினிக்கு வலக்கை பார்த்துப் 

பண்புபெறு குறியுரைத்துப் பரிசில் பெற்றுச் 
சிந்தை மகிழ்ந் துனை தேடி யலைந்தே வந்தாள் 

சீத சந்த்ர விம்ப முகச் சிங்கிதானே . 


இராகம் - ஷண்முகப்ரியா 


தாளம் - ஆதி ( திச்ர நடை ) 


| 


நீத தா த 

பா த 
அந்த ணர்வே தாந்த வடி 


| 


க கரி 


காம | 


. 


; 


வா .ன மூர்த் | 


தி 


. 


பமக 


கதப 
அந்தி காப்ப 


காக ரிஸஸ | 

* திரு | 


முகர் 


நி ஸரி 


. 


கா 


| 


. 


; 


| 
// 


வா . ரூர் தியா | 


கர் . 


. 


. 


. 


ககா 


ம பா 


ஸரிக 

| 
மந்தி ரமா வரைபு யத்தில் | 


ரி 


. 


| 


அணைய 


வேண் | 


டி 


. 


|| 


. 


. 


தநிஸ் 

ஸ்ா ரிஸ் நிதமா | 
மயல் கொண்டு 

மதி மயங்கி | 


ஸ்ா 


. 


பதநி தா | 
பசலை பூத் | 


|| 
// 


த 


. 


. 


நீ ஸ்ஸ்ா 

| 
பந்து முலை மோகி னிக்கு | 


ஸ்ரி 


க்ரிஸ் | 


; 


|| 


. 


1 


வலக்கைப் பார்த் . 


ஸ்ரிக் 


க்கா ம்ம்க் 


| 


பண்பு பெறு குறியு ரைத்து | 


156 


ஸ்ரி நி 


ஸ்ா 


| 


. 


3 


பரிசில் பெற் | 


. 


ஸ்ரிக் ரிஸ்ா 


ரிஸ் ரி 


ஸநி | 


சிந்தை மகிழ்க் துனைதே 


டி | 


ஸ்ா 


நிரிஸ் | 


. 


H 


. 


. 


யலைக் 


தே . . 


| 


தாள் 


பத நி தா த தநிஸ் ஸ்ஸ்ா 
சீத சந்த்ர விம்ப 


| 
| 


முக 


ஸ்ா 


; 


. 


ரிஸ் த நீ 

| 
சிங் கிவந் | 


தாள் . . 


|| 


. 


சிங்கம் சிங்கி வாதம் 


( கும்மி மெட்டு ) 


1. கற்பக நாடு விட்டுக் 

காசினிக்கு வந்த தென்ன - சிங்கி 


கமலை வாழுந் தியாகரை நான் 

கண்டு சேவை செய்ய வந்தேன் - சிங்கா 


சற்பனையா யெனைப் பிரிந்து 

தனி வழியே வரலாமோ - சிங்கி 


தான் திருடர் பிறரை நம்பார் 

தகையையைப் போலுரைத் தனையே - சிங்கா . 


2. 


மானாப மானம் விட்டு 

மயங்கியெவர் பின் தொடர்ந்தாய் - சிங்கி 


மடியில்கன மில்லார்க்கு 

வழியிற் பயமேதுக்கடா - சிங்கா 


ஈனமில்லாக் குறச்ச . திக் 

கிழுக்குன்னால் வந்ததடி - சிங்கி 
இல்லாதொரு வில்லங்கம் 

ஏதுக்கென் மேல் போடுறாய் - சிங்கா 


157 


3. கொடியிடையே யுனது கற்புக் 

குலைந்த தென்ன காரணமோ - சிங்கி 
குற்றமுள்ள நெஞ்சுனக்குக் 

குறுகுறுப்பாய்த் தோணுமடா - சிங்கா 
வடிமெழுகா யுருகுதடி 

மார்க்க மெல்லாம் வீனாச்சே - சிங்கி 


மனதெழுந்து என்னை யிந்த 
வாய்க்கிறுது பேசலாமோ - சிங்கா 


4. கைப்பிடித்த கணவனுக்குக் 

கவடு செய்யலாகு மோடி - சிங்கி 
கள்ளருடை மன திலச்சம் 

காடு கொள்ளா தெனவுரைத்தாய் - சிங்கா 
பொய்க்குமொரு பொருளுரைக்கும் 

புதுமை கண்டே னுன் னிடத்தில்- சிங்கி 


புலி பசித்தா லென்ன புல்லை 
புசிப்பதுண்டோ நீ சொல்லடா - சிங்கா 


5. குறித்து வந்த செயல் வேறே 

குறிபார்க்க வந்ததல்லாற் - சிங்கி 
கொங்கணவா வென்ற கதை 

கூறவும் நீ கேட்டிலையோ - சிங்கா 


செறிக்கி மன தறியாமல் 

செய் தூர்த்தன் கதையானேன் - சிங்கி 


திருவுளமே யறியுமுன் மேல் 

சிந்தையெனக் கென்பதுவும்- சிங்கா 


6. உன் றன் மன தறியாமல் 

உரைத்ததெல்லாம் பொருத்தருள்வாய் - சிங்கி 


உபசாரம் போது முந்தன் 

உறவும் நல்ல வுறவல்லடா - சிங்கா 


எந்தன் மையல் தணிந்திடவே 

ரங்கி என்னை அணைந்திடுவாய் - சிங்கி 


இரதியும் மன்மதனும் போலே 

இருவருமாய் வாழ்ந்திருப்போம் - சிங்கா 


158 


5 


[ 5 - ரை ] சற்பனை - வஞ்சனை . மானாப மானம் மானமும் அவமானமும் . 


- 


இராகம் - கும்மி மெட்டு 


தாளம் - ஆதி 


ஸஸ ஸ்ஸா 


திச்ரகதி 1. ரி கரி 

தபா | 
கற்பக நாடு விட்டு காசி னிக்கு | 


மப 


ம 


கரி ஸ 


|| 


; 


1 


வந்ததென் ன .சிங் 


| 


கி 


. 


|| 


சதுரதிகஸ்ர 


ரிபமக ஸார் ரிய மக 

ஸாரி | 
கமலை . வாழுர் தியாக . ரைநான் | 


ரிபமக 


ஸ 


- 


. 


ஸா 


- 


ரிக | ஸா 

ஸா ஸா || 
வை - செய்ய வந் தேன் - சிங்கா || 


கண்டுசே . 


இதே போல் , சிங்கன் கேள்வியை திச்ரகதியிலும் , சிங்கியின் பதிலை 

சதுரஸ்ரகதியிலும் , பின்வரும் அடிகளில் பாட வேண்டும் ) 


சற்பனை யாயெனைப் பிரிந்து தனி | 

வழியே வரலா | மோ - சிங்கி || 
தான் திருடர் பிறரை நம்பார் | 

தகைமை யை போலுரைத் தனையே - சிங்கா 


2 . 


மானாப மானம் விட்டு மயங்கி 

யெவர் பின் தொடர்ர் | தாய் - சிங்கி || 


மடியில் கனமில்லார்க்கு | 

வழியிற் பய | மேதுக்கடா - சிங்கா || 
ஈனமில்லாக் குறச் சாதிக் கிழுக்கு | 

உன்னால் வந்தது . டி - சிங்கி || 


இல்லாதொரு வில்லங்கம் | 

ஏதுக் கெள் மேல் | போடுறாய் . சிங்கா || 


3. கொடியிடையே யுனது கற்புக் | 

குலைந்த தென்ன கா | ரணமோ - சிங்கி || 


குற்றமுள்ள நெஞ்சு உனக்குக் | 

குறுகுறுப்பாய்த் தோ | ணுமடா - சிங்கா || 


159 


வடிமெழுகா யுருகுதடி | 

மார்க்க மெல்லாம்வீணாச்சே - சிங் | 





மனதெழுந்து என்னை யிந்த | 

வாய்க்கிறுது பேச | லாமோ - சிங்கா | 


4. கைப்பிடித்த கணவனுக்குக் | 

கவடு செய்யலாகு 1 மோடி - சிங்கி || 


கள்ளருடை மனதில் அச்சம் ! 

காடு கொள்ளா தென ! உரைத்தாய் - சிங்கா !! 
பொய்க்குமொரு பொருளுரைக்கும் புது | 

மை கண்டேன் | உன்னிடத்தில் - சிங்கி || 
புலி பசித்தா லென்ன புல்லைப் பொசிப்பது | 

உண்டோ நீ சொல்லடா - சிங்கா || 


5. குறித்து வந்த செயல் வேறே | 

குறிபார்க்க வந்ததல் | லாற் - சிங்கி || 


கொங்கணவா வென்ற கதை | 

கூறவும் நீ | கேட்டிலையோ - சிங்கா 


செறுக்கி மன தறியாமல் செய் | 

தூர்த்தன் கதை யானேன் - சிங்கி | 


திருவுளமே யறியுமுன் மேல் | 

சிந்தை யெனக் கென் | பதுவும் - சிங்கா 


6. உன் தன் மனதறியாமல் உரைத்த | 

தெல்லாம் பொறுத்தருள் | வாய் - சிங்கி / 


உபசாரம் போதும் உன் தன் உறவும் 

நல்லவு றவல்ல | டா - சிங்கா || 


எந்தன் மையல் தணிந் திடவே இரங் | 

-7 என்னை அணைந் | திடுவாய் - சிங்கி || 
ரதியும் மன்மகனும் போலே 
இவருமாய் வாழ்க் | திருப்போம் - சிங்கா 


|| 


160 


மங்களம் 


66. இராகம் - மத்யமாவதி 


தாளம் - ஜம்ப 


செந்திருமா யவன் வாழி யயனும் வாழி 

தெய்வமுசு குந்த மன்னன் தினமும் வாழி 
சுந்தரர் முத்தமிழ் வாழி கவிஞர் வாழி 

தொண்டாறு பதின் மூவர் சுகித்து வாழி 
சந்ததமும் தென்கமலைப் பதியும் வாழி 
தவம் தானம் பரிகலமும் தழைத்து வாழி 


மந்திர வேதியர் வாழி வைணிகர் வாழி 

பண்ணிசைப் புலவர் வாழி பாணிக்கூத்தர் வாழி 


67. இராகம் - மத்யமாவதி 


தாளம் - ஆதி ( திச்ர நடை ) 


சீர்பெருகு நடுதலியார் தேவியுமை வாழி 

திருமாலும் லெட்சுமியும் தினந்தினமும் வாழி 
கார்வாழி நதிவாழி கற்றவர்கள் வாழி 

கன தளங்கள் வளர்ந் திருக்கும் அரசர்களும் வாழி 
சேர்பெரிய மான்விழி பதிகமிக வாழி 

செட்டிபல பட்டடையுஞ் செந்தமிழோர் வாழி 
ஏர் சிறந்த வேளாள ரெந்நாளும் வாழி 

இந்த்ரன் போல் வாழ்ந்திருக்கும் யாவர்களும் வாழி !! 


66. இராகம் - மத்யமாவதி 


தாளம் - ஜம்ப 


ரிம பா 


பமா 
செந்திரு மாயவன் வாழி அயனும் வாழி 


ரிமரிஸ ஸஸரிய | 
தெய்யமு சுகுந்த | 


நி ஸரீ 
மன்னன் | 


ரிரிமா 

ரீஸா 
தினமும் வாழி ! 


பாபப 


மாபா 


பநி பா 


LDTUT 


ரீமம 
சுந்தரர் முத்தமிழ் வாழி கவிஞர் வாழி 
பரிஸ் ஸ் ஸ்நி ) பாபா | 

ரி மரிஸ | 
தொண்டா றுபதின் ! மூவர் ) சுகித்து வா . N . || 

(பின்வரும் அடிகளும் இதே போல் ) 


மயாம 


161 


சந்ததமும் தென் கமலைப் பதியும் வாழி 
தவம் தானம் பரி | கலமும் | தழைத்து வாழி || 


மந்திரவேதியர் வாழி வைணீகர் வாழி 
பண்ணிசைப் புலவர் | வாழி | பாணிக் கூத்தர்வாழி | 


இராகம் : மத்யமாவதி 


தாளம் ஆதி ( திச்ரநடை 


ரீம 


மம பபபா மபமரி மா 


பா ; | 


சீர் பெருகு 


ந டு த றி யார் தே 


. 


N | 


யு மை 


ரி ம 


ம 


நீ ; 

நீ ; || 
லுந் லெட் சு மியும் தினந்தினமும் வா 

N. || 


LD 


பநி ஸ்ா ஸ்ா 


. 


ப 


நிநி ஸ் ஸ் நி ஸ் நி நீ ஸ்ா ; ஸ்ா 
நதி வாழி கற்ற 

வர்கள் 

N 


கார் வா ழி 


| 


. 


. 


பநிஸ்ரி ஸ் ஸ் i | ஸ்ரி ஸ்நிபா 

நிஸ்ர் ; || 
தனங்கள் வளர்ந்திருக்கும் || அரசர்களும் வா N | 


க ன 


. 


. 


ரிம் ரிஸ் ; ஸ் ரிஸ் நி நீ ஸ் நி ஸ்ா ; | 
சேர்பெரிய மான் விழி பதிகமிக N | 


. 


பரி ஸ் ஸ் ஸ் நி ப பா | பநிஸ் நிபம ; 
செட்டி பல பட்டடையும் | செந் . தமிழோர்வா .ழி . || 


ரிமரீமாரிமபநி நீ ப நி ஸ் . ரீ நி ஸ் . ; | 
ஏர் சிறர் த வே . ளா ளர் எந் நாளும் வா.ழி. 


. 


பம 


ஸ்ரிம் ரிஸ்டா ஸ்ரி . ஸ் நீ A | 

பநிஸ் நி 

பநிஸ் 
இந்த்ரன் போல் மாழ்ந் தி ருக்கும் | யா . வர்களும் வா . N . || 


அனுபந்தம் * 


தியாகேசர் குறவஞ்சியில் திருவாரூர்த் தலத்தைப் பற்றிய செய்திகளும் 
ஸ்ரீ தியாகேசருடைய அருமை பெருமைகளைப் பற்றியும் பாராட்டப் பெற் 
றுள்ளன . அவைகள் குறவஞ்சி செய்யுளின் எண்களுடன் பின்வருமாறு - 


162 


இருவர் : 


( 1 ) வாதாவி 


விநாயகர் 1 


இத்தலத்துக் குரிய விநாயகர் 
( 3 ) விட்ட வாசற் கணபதி : 2 , 25 . 


தியாகேசருக்குரிய மலர்கள் ... ( 1 ) செங்கழுநீர் மாலை ; 2 ; 7 , 20 , 23 , 33 
40 , 52, 54. ( 2 ) செவ்வந்தித் தோடு , 7 , 20 , 52 . 


அவருடைய தாள் வீரசண்டயமெனப்படும் , 21 . 


ஸ்ரீ தியாகேசர் விடங்கமூர்த்தியென்றும் வீதியிலும் எழுந்தருளுதல் பற்றி 
வீதி விடங்கரென்றும் , சப்தவிடங்க மூர்த்திகளுள் முதன்மையானவர் என்றும் 
கறப்படுவர் , 2 , 7 , 30 , 


தியாகவினோதர் : - 23 , 31 , 35 . 


தியாகேசர் பரவையரின் ஊடலைத் தீர்க்கும் பொருட்டுச் சுந்தரருக்காகத் 
து சென்றது : - 7 , 20 , 35 , 41 , 52 , 


நிருத்தமூர்த்தி : 20 , 36 . 


முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர் : 20 . 


திருவாரூரில் திருவந்திக் காப்பு விசேஷமானது : 20 , 64 , 


சிம்மாசனாதிபதியென்று தியாகேசர் சிறப்பிக்கப் பெறுவர் : 2,7 , 20 , 


25 , 43 , 52 , 63 . 


திருமால் , இந்திரன் , முசுகுந்தன் என்னும் மூவராலும் வழிபடப் பெற்ற 
வர் ! 4 , 7 , 9 , 20 , 25 . 


தேவர கண்டப் பெருமாள் 1 6 , 20 , 


தென்றல் இத்தலத்தில் சிறப்புடையது : தென்றல் வாசலமுகர் " ( 7 ) , 
தென்றல் காற்றில் வீற்றிருக்குங் கமலைத் தியாகர் ” (20), " தென்றல் வாசல் ” ( 25 ) 


கம்பிக் காதழகர் : 7 , 20 , 25 , 35. 


அடிக்காயிரம் பொன் சொரிபவர் | 20 . 


ஆடரவக்கிண்கிணிக் காலமுகர் ! 20 , 41 . 
பங்குனி உத்திரம் இத்தலத்தில் சிறப்புடையது : 35 , 51 . 


திருவீதிகள் : 
திருவீதி , 20 . 


செந்தாமரை நாறிய திருவீதி , 19 ; அடிமுடி நேடிய 


163 


தீர்த்தங்கள் : ( 1 ) தேவதீர்த்தம் , 47 ; ( 2 ) கமலாலயம் , 40 . 


திருவாரூரின் சிறப்புகள் : நிறைந்த செந்தமிழ் சேராரூர்பதி ( 8 ) ; செஞ் 
சொன் மேவு தென் கமலை ( 17 ) ; மூவர் தமிழ் விளங்க நிற்கும் வாசல் ( 25 ) ; முத் 
தமிழுக்கரசாகிய சுந்தரர் புகழ் ஆரூர் ( 36 ) ; தேரணியும் மதிலணியும் சிறந்த 
திருவாரூர் ( 39 ) ; கலிசெலா நகரமென்றும் கந்தமா புரியிதென்றும் , தலமெலாம் 
புகழுமாரூர் (42 ) ; மூவர் தமிழுக்குகந்தவன் ( 52 ) . 


தியா கேசர் திருமாலின் மார்பிலும் , இந்திர லோகத்திலும் எழுந்தருளி 
யிருந்து , அதன் பின் முசுகுந்தச் சக்கரவாத்தியால் பூமிக்குக் கொணரப் பெற்ற 
னர் : 20 , 31-6 . 


மனுநீதிச் சோழனுடைய பெய்யன்பை விளக்கத் தியாகேசர் பசுவாகவும் 
யமன் கன்றாகவும் வந்த ஓர் அரிய செய்தி இந்நூலிற் காணப்படுகின்றது : 20 : 
37-40 . 


த்தலத்தில் பராசக்தி யோகாசனத்திலுள்ளாள் : 20 : 6-9 . 


வன்மீகத்தியாகர் : 3 , 12 , 14 , 20 , 52 . 


பிழை திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


Preface 1 
Publisher s 


N- 


2 


24 
35 
36 
37 
31 

9 
23 
25 

9 
19 
23 
35 
14 
29 


3 


4 


1 
9 


10 


15 


11 
13 
17 
18 
18 


31 

6 
18 

8 
18 
23 
31 


after Shahaji , 
him 
enshrincd 
கொலலா 
செழுநற்கலை 
were that 
அடிகள்மார் " . பிடாரர் 
cymbals . 
pot have been 
after District . 
( guru ) 
Pan raadu 
after acclaimed , 
ad 
after form ,, 
atrend 
( published 
self 
Kurathi 
second 
Thyāgesnuta 
Tripurasamkarana 
Nityasotsā ha 
Smt . P. K. Tilakam 
chanduviruitam 
Tarayn 
செறற்கலைகள் 
மோதவிலாசம் 
ரக்ஷத்து 
என்றொப்பில் 
கும்பேபுசர 
ஸ்தல புராணமான 
கும்பேபுசர் 
பெற்றிடுதே தாவும் 
மாஹ்ருதய 


him . 
enshrined 
கொல்லா 
செழுநற் கலை 
that were 
அடிகள் மார் , பிடாரர் 
cymbals , 
have not been 
District 
( gown ) 
Panrradu 
acclaimed . 
and 
form ,, 
a trend 
( published ) 
solfa 
Kurathi 
sacred 
Thyāgešanata 
Tripurasamharana 
Nilyasotsaha 
Smt . PR. Tilakam 
chandaviruiam 
Taravu 
செழுநற்கலைகள் 
மேதா விலாசம் 
ரக்ஷித்து 
எனனொப்பில் 
கும்பேசர் 
ஸ்தல புராணமான 
கும்பேசர் 
பெற்றிடுவேதாவும் 
மால் ஹ்ருதய 


19 
20 


21 


22 


24 


3 
5 
12 
21 
36 
37 

3 | 
13 
23 


25 
Text 7 

8 


